தரும் விலை 


சேதுபதி 


( ஒரு தமிழ் நாடகம் 


auou ..- 


காதலும் கடமையும் மோதுறும் காலை 
பேதியா நெஞ்சே நீதியார் நெஞ்சே . 


இந்நாடகம் 


அ . மாதவையர் 3.A. 


இயற்றியது. 


சென்னை : 


ஸ்ரீநிவாஸ வரதாசாரி அண்டு கோ . 


1910 
[ All rights reserved .) 


MADRA S 
PRINTED BY SRINIVASA VARADACHARI & CO . 


MOUNT 


ROAD . 


முகவுரை . 


உ 


ன் 


இந்நாடகம் தமிழ்நாட்டுச் சரித்திரத்தைத் தழுவியதன்று . இஸ் 
பானிய நாட்டுப் புராதன சரித்திரத்தில் கூறப்படும் விருத்தாந்தம் 
ஒன்று , காலதேசவர்த்தமானங்களுக்கும் நீதியுணர்ச்சிக்கும் இணங்க , 
மிகக்கூட்டியும் குறைத்தும் மாற்றியும் இதில் எடுத்தாளப்பட்டிருக் 
கிறது . கதை நிகழ்வது பாண்டியர்காலமேயாயினும் ,, காலமயக்க 
மானமொழிகளை இதிற் பரக்கக்காணலாம் . நாடக நிகழ்ச்சியில் , 
றிநோக்காவிடத்துக் , காலத்தின் பழமையை இடையிடையே மறந்து , 
படிப்போரும் பார்ப்போரும் தம் காலத்ததாகவே நினைந்து மயங்கு 
மாறு இவ்வண்ணம் சொற்பெய்தியற்றுவது , ஆன்றோாட்சியோடொத் 
ததே . நாடகபாத்திரங்களின் பல்வேறு சுபாவங்களுக்குப் பொருந்த , 
பேச்சுநடைகளும் , பதப்பிரயோகங்களும் சொன்முடிபுகளும் தெரிந் 
தெடுத்தாளுதல் நாடகவியலே . அதிமேதையரான கவிவாணரிற் 
சிலருமே வறிதேமுயன்று இழுக்குற்ற அரும்பெருங்கிரந்தவர்க்கமா 
கிய நாடகமாக , இக்கதையை யான் கூறப்பு குந்தது , பாலுடன் சர்க் 
கரையுங்கூட்டுவதுபோலக், கதையின் இயற்கை இனிமையைப் பெரு 
க்குதற்கன்றி , மற்றன்று . இதிற்காணும் குற்றங்குறைகளைப் பெரி 
யோர் பொறுத்தருள வேண்டுகிறேன் . முதலூற்கதையை அறிய 
விரும்புவார் , " இஸ்பானிய சரித்திர அதிசயவிருத்தாந்தம் , ” * என் 
னும் ஆங்கிலப்புஸ்தகத்துள் , " நற்குணகுஸ்மான் , ” * என்னும் தலைப் 
பின் கீழ்ப் பார்ப்பாராக . 


* The Story of " Guzman the Good , in the Romance of Spanish 
History . 


நாடகபாத்திரங்கள் . 
திருவேங்கடமாறன் - பாண்டிய நாட்டரசன் . 
வம் சாரிமாறன் - அரசன் தம்பி ; இளவரசன் 
திருமலை சேதுபதி - நாடகத்தலைவன் . 
சோமசுந்தரசேதுபதி - திருமலை சேதுபதி மகன் . 
சாம்பசிவசாஸ்திரியார் - பாண்டிய நாட்டு முக்கிய மந்திரி . 
வீரணன்சேர்வை - பாண்டியநாட்டுச் சேனாபதி . 
சங்கரசாஸ்திரியார் - 

--பாண்டியநாட்டுப் பொக்கிஷதாரி . 
எல்லையப்பர் -- ஒரு தமிழ்ப் புலவன் . 
கோமாளிராமன் - விதூஷகன் . 
கறுப்பண்பிள்ளை 
நாகப்பன் சேர்வை ) 

மதுரை நகரவாசிகள் . 
தாமோதரன் -- எல்லையப்பர் தம்பி . 
வீரப்பன் - ஒரு வாசற்காப்போன் . 
முருகன் - வம்சாரிமாறன் பணியாள் . 
அச்சுத முதலியார் - சோழநாட்டுத் தூதன் . 
திருநாராயண பிள்ளை - அச்சுதமுதலியாருடன் வந்தவன் . 
மகாலிங்கஞ்சேர்வை - நெல்லைக்கோட்டைத் தலைவன் . 
சண்முகத்தேவன் 

- நெல்லைக்கோட்டைத் தளவீரர் . 
நெல்லையப்பத்தேவன் 
கோபாலகனபாடிகள் | 

நெல்லை நகாவாசிகள் . 
சோணாசல ஓதுவார் . 
தளவாய் கண்ணன் தம்பி - சேரநாட்டு அரசன் சேரமானது சே 
சேஷையன்- சேரமான் மந்திரிகளில் ஒருவன் . 
சேகரன் மண்ணாடியார் 
பத்மநாபன் நம்பியார் - சேரநாட்டுத் தளவீரர் . 
பரமேசுவரப்பணிக்கர் 
இராவுண்ணி நாயர்- தளவாய் கண்ணன் தம்பியின் பணியாள் . 
உத்தியோகஸ்தன் - ஒருவன் . 
அடைப்பைக்காரன் ஒருவன் . 
தருமிநாச்சியார் - திருமலைசேதுபதியின் மனைவி . 
மாதவி- தளவாய் கண்ணன் தம்பியின் தங்கை , 
நாராயணி - மாதவியின் சேடி .. 
வள்ளி -- ஒரு குறத்தி . 
செம்பகம் - ஒரு பொதுமகள் . 
நெல்லைநகரவாசிகள் , படைவீர் 

சியாளர் . 
கதைநிகழ் களன் : - முதல் அ மும் , பிற்கூற்றும் , மதுரையி 

லும் , மற்றவை நெல்லைக்கோட்டையிலும் , கோட்டைப் 


[ னாபதி . 


திருமலை சேதுபதி , 


முதல் அங்கம் . 
( களம் - மதுரை ) . 

முதற்காட்சி . 
களம் : -அரமனைவாசல்,. 

காலம் : - பிற்பகல் . 
( வீரப்பன் நீற்றல் ; தாமோதரன் பிரவேசித்தல் .] 
வீரப்பன் : அண்ணன் தவசிக்குப் பதிலா ? 
தாமோதரன் : நீவிரோ என்னுடன் காவல் காப்பது ? 

வீரப் : பின்னை யாரு ? , அண்ணன் பேச்சு இலக்கணமா 
யிருக்கே . நம்மூரிலே எல்லாரும் இப்படித்தான் பேசுவார்களோ ? 

தாமோ : பாலெல்லாம் நல்லாவின் பாலாமோ பாபாருலகில் ? 

வீரப் : நமக்குப் பாலும் தெரியாது , நெய்யும் தெரியாது ; 
பனம்பால்தான் நாம் கண்டது . அண்ணன் என்று சேவகத்துக்கு 
வந்தது ? 

தாமோ : நாளைப் பொழுதொடு நான்காம் நாளே . 

வீரப் : என்ன , சும்மா சும்மா கவியா படிக்கிறது ? நம்ம 
தமிழ் பேச வராதோ ? 
தாமோ : அறிவிலி நீயெனை யாரென் றெண்ணினை ? 

சிறிதுமே என்னைத் தெரிந்திலை போலும் ? 
நல்ல கவிஞர் நயந்து போற்றும் 
எல்லை யப்பரென் தமையன் என்பதை 

அறிகிலை நீ கொல் ? -- 
வீரப் : யாரைக்கொல்ல ? ஆத்தாடி ! இதென்ன கிணறு வெட் 
டப் பூதம் புறப்படுகிறதே ! இந்த வாசற்காக்கிற சேவகத்துக்கு 
அண்ணனை யார் வரச்சொன்னது ? கோமாளி ஐயர்கூட மகாராசா 
சபையிலே அண்ணன் இருந்தால் வேடிக்கையாயிருக்கும் . இங்கே 
பட்டிக்காட்டு மறக்குஞ்சு காணியாட்சிக்கு அண்ணனை யார் வரச் 
சொன்னது ? 
தாமோ : மந்திரி யாரெனக் கந்தரங் கம்சொலி 

வந்திவண் காவிதித்தார் மதியிலி . 
வீரப் : என்ன , வருகிற அரையெல்லாம் கவிபாடிப் பயமுறுத் 
தவா ? தவசிதான் இங்கே இருந்தானே . 

தாமோ : அரசர் ஆக்கினை . அறிகுவை அன்றோ ? 


[ I. i. 


திருமலை சேதுபதி : 
எக்குலம் ஆயினும் எத்தொழில் ஆயினும் 
சொக்கர் அடித்தூள் என நமைச்சொல்லாது , 
ஆதிப் பெயரை அறைவார் தம்மை 
மோதிப் புடைத்தல் முறையா கும்மே ." 

அங்ஙனம் செய்யவே இங்ஙனம் அனுப்பினர் . 
- வீரப் : என்ன, மகாராசா கிறுக்கு சாத்திரியாருக்கும் கொஞ் 
ம் திரும்பிவிட்டதா ? இவருக்கு இன்னும் அவ்வளவு வயசாக 
பில்லையே ? சோழியன் குடுமி சும்மா ஆடாது : ஏதாவது சங்கதி 
இருக்கும் உள்ளே . 
( கறுப்பண பிள்ளையும் திருநாராயண பிள்ளையும் தூரத்தில் வருதல் . ) 

கறுப் : ஆனால் சண்டை நடப்பது உறுதியே . சாத்திரியாருக் 
தம் சேனாபதிக்கும் உள்ளுக்குள்ளே வருத்தம் கங்குகரையில்லை. 
எங்கேயாவது சண்டையை மூட்டிவிட்டுச் சேனாபதியை அனுப்பி 
மிட்டால் , பின்பு தமக்குவேண்டியபடி மகாராசாவை ஆட்டுவிக்கலா 
மென்பது அவர் நோக்கம் . உங்கள் தூதும் நல்லதறுவாயில் வந் 
திருக்கிறது . 

திருநா : உயிருக்கு வந்தாலும் , எங்கள் அரசர் இம்மியும் நியா 
பத்தைவிட்டு விலகமாட்டார் . இந்த வழக்கை ஏன்றமட்டும் சண் 
டையில்லாமல் தீர்த்துக்கொள்ள வேண்டுமென்பதே அவர் நினைப்பு . 
சேரநாட்டுக் கப்பச்சங்கதி என்ன ? 

கறுப் : சேதுபதி தூதுசென்று திரும்பியபின்பு ஒன்றும்தெரிய 
வில்லை . இளவரசரும் அங்கே போயிருப்பதாகக் கேள்வி . 

திருநா : சேதுபதிக்கும் பிரதானிக்கும் இணக்கந்தானா ? 

கறுப் : அவர்களையும் சொல்லி மற்றொருவரையும் சொல் 
கிறதா ? அவர்களைக் குலதெய்வமாக வைத்துக்கொண்டாடலாம் . 
மகாராசா இருக்கிற சீருக்கும் , அவருக்கு அமைந்திருக்கும் மந்திரி 
கள் சீருக்கும் , பாண்டியநாடு , பாண்டியன் என்னும் பேரே இதற்குள் 
பறந்து போயிருக்கும் , அவர்கள் ஒருவர் மட்டும் இல்லாவிட்டால் .. 

திருநா : அவர் மகனைச் சுவீகாரஞ் செய்துகொண்டு , இளவர 
சாக்கப் போவதாகப் பேச்சு நடந்ததே . 

காப் : குலத்தைக் கெடுக்கவந்த கோடாலிக்காம்புபோல , 
மகாராசாவுக்கு ஒரு தம்பி தலையெடுத்திருக்கிறார் ; எப்படியாவது 
அவர் பட்டத்துக்கு வந்துவிடாமல் கவேண்டுமென்பது குடிகள் 
கோரிக்கை ; சாத்திரியார் எண்ணம் கரியவில்லை . 


i . ) 


ஒரு தமிழ் நாடகம் . 


3 


கறப் : அதனால்தான் கொஞ்சம் நம்பிக்கை . அரமனை வாச 
லுக்கே வந்துவிட்டோம் . 

திருநா : வாசற்காப்போர் , வில் , வாள் , ஒன்றுமேயின்றி , 
ஆலின் விழுதுபோல் கைகளைத் தொங்கவிட்டுக்கொண்டு நிற்கிறார் 
களே , இதென்ன புதுமை ! 

கறுப் : அறுகே வாள் , வில்வமே வேல் , திருநீறே வெடிமருந்து, 
அக்கவடமே எறிகுண்டு , அஞ்செழுத்தே திருமாலினது ஐம்படை 
களினும் சிறந்த ஆயுதம் , என்றெண்ணியொழுகும் அரசர் அரமனை 
யைக் காப்பவருக்கு , ஆயுதங்கள் வீண்சுமைதானே . 

திருநா : ஐயா வாசற்காப்போரே ! உங்கள் அரசர் திருவேங் 
கடமாறன் அரமனையில் இருக்கிறாரோ ? 

தாமோ : “ ஆதிப்பெயரை அறைவார்தம்மை , மோதிப்புடைத் 
தல் முறையாகும்மே ." (திருநாராயண பிள்ளையைக் கன்னத்தில் 
அடிக்கிறான் .) 

திருநா : ஏனடா நீ என்னை ஏதோ பிதற்றிக்கொண்டு அடிக் 
கிறாய் ? நீ ஒரு சேவகப்பயல் , அரசரிடம் தூதுவந்திருக்கும் என் 
னைத்தொட்டு அடிக்கிறதா ? இப்பொழுதே முதலியாரவர்களிடம் 
தெரிவித்து உன்னை ஒறுக்கச்செய்கிறேன் பார் . என்ன , காஞ்சியான் 
என்று தெரியாதோ ? 
தாமோ : காஞ்சியே ஆகுக , கலாபமே ஆகுக , 

மூஞ்சியைத் திருகுவல் மொழிந்தால் அப்பெயர் . 
சோழக் கதிரோடு போய் நீ சொல்லி 
நீளக் கடுகி மேவுக தூது , 

( தாமோதரன் போதல் .) 
கறுப் : சைவம் பழுத்துத் துரைத்தன விருதுகளைத் துறந்தது 
மன்றித் , திருமாலின் முக்கிய திருப்பதியைக் குறிக்கும் தம் இயற் 
பெயரைச் சிலநாளாகமாற்றி , எல்லாரும் தம்மைச் சொக்காடித் 
தூள் என்றே சொல்லவேண்டும் , அப்படிக்கின்றி இயற்பெயனா 
யாராவது சொன்னால் அவர்களை யாரும் அடிக்கலாமென்று , மகா 
ராசா ஒரு கட்டளை பிறப்பித்திருக்கிறார் . அவர் முன்னிலையில் 
அது நடைபெறுவதன்றி , இதுவரை இவ்விதம் நிகழ்ந்ததில்லை. இவ 
னும் வேற்றாளாய் இருக்கிறான் . வீரப்பா ! யாரிது புது ஆளா 
யிருக்கிறது ? 

வீரப் : யாரோ புலவர் தம்பியாம் ; இப்பொழுதுதான் வந்தார் ; 
சும்மா கவி படிக்கிறார் ; சாத்திரியார் அனுப்பித்தாராம் ; மகாராசா 
பெரைச்சொன்னவரை எல்லாம் அடிக்கவாம் , 


[[. ii. 


11 


6 

திருமலை சேதுபதி : 
இன்னும் ஏதோ அம்மான் அடிக்கடி சொல்வதுண்டே ? ஆமாம் : 
“ சேற்றிற் பிறந்த செங்கழுநீர்ப்போலப் , 
பிரமற்குக் கூத்திவயிற்றிற் பிறந்த வசிட்டரும் ; 
வசிட்டர்க்குச் சண்டாளி வயிற்றிற்பிறந்த சத்தியரும் ; 
சத்தியர்க்குப் புலைச்சிதோள் சேர்ந்து பிறந்த பராசரரும் ; 
பராசரருக்கு மீன்வாணிச்சி வயிற்றிற்பிறந்த வியாசரும் ; 
பிராமணாள் யோக்கியதை , - அதோ அரசர் வருகிறார் ! 
(சிவசின்னங்கள் பூண்ட திருவேங்கடமாறனும் , எல்லையப்பரும் , 

கோமாளிராமனும் பிரவேசித்தல் ). 
எல்லாரும் : சொக்காடித்தூள் தொண்டு துலங்குக ! 
( அரசன் சிவலிங்கத்தை வணங்கிவிட்டுச் , சிம்மாசனத்தின் 

கீழ்ப்படியில் இருத்தல்) 
அரசன் : அந்த வைணவப்பதரின் தூதன் எங்கே ? அவன் முக 
த்தில் விழித்தாலும் பாவமுண்டு, ப்ரதானி ! அவனுக்கு என்ன பதில் 
அனுப்புகிறது ? 

கோமாளி : உதய முதல் சிரமப்பட்டு, நான் சரியானபதில் பா 
டிக்கொண்டு வந்திருக்கிறேன் . அம்மான் திருத்தித்தந்தால் , சோழ 
னைத்திருத்திசெய்து விடலாம் . 

அரசன் : எங்கே , சொல் , கேட்போம் . 

கோமாளி : எல்லையப்பர் , பராக்கு ! ஏதோ கம்பனும் கும்பனும் 
பாடின கவியல்ல இது : 

கோமாளி ராமன் சோழனுக்குச் சொன்னவெண்பா : 
ஏமாந்து போகாதே சோழா - மாமா 
சாஸ்திரியார் கொள்ளைச் சமத்தாக்கும் 

சைநியத்தைக் கொண்டிங்கே வா . 
எல்லை : நன்றாயிருக்கின்றது ; ஆனால் தளை சிறிது தட்டு 
கின்றது . 

கோமாளி : சிறைச்சாலையில் ஒரு புதுக்கைதியும் நேற்று இப் 
படியே சொன்னான் . 

எல்லை : சீர் குறைவாயிருக்கின்றது . 

கோமாளி : இந்த நாளிலே அது அம்மான் சொல்லக்கூடாது ; 
மாப்பிள்ளைதான் சொல்லலாம் . 
எல்லை : 

எதுகை யில்லை . 
கோமாளி : சங்காமாமாவை எப்பொடு 

அம் பணம் 
தான் கையிலில்லை என்பர் . 


மஹாராஜா , என்று அழையாதே 
I. ii . ) ஒரு தமிழ் நாடகம் . 

7 
அரசன் : சாஸ்திரியாரே ! ஆசாரமண்டபத் திருப்பணிக்குப் 
பணம் சேர்ந்து விட்டதா ? 

சங்க : ப்ரதானியவர்கள் ஆஜ்ஞைப்படி , நெசவுகாரருக்கெல்லாம் 
தறிக்கு ஒரு வராகன் வரிப்போட்டிருக்கிறேன் ; ராஜதானிக்குள் வரும் 
வாஹனாதிகள் கொடுக்கும் சுங்கத்தை , அரைவாசி அதிகப்படுத்தி 
யிருக்கிறேன் . பணம் இன்னும் கைக்கு வரவில்லை. 

அரசன் : வடக்கேயிருந்து இன்னும் சில சிற்பர்கள் தருவிக்க 
வேண்டும் ; பளிங்குக்கல்லும் போதாது ; திருப்பணி தாழ்க்காமல் 
விரைவில் பணத்தைத் திரட்டிவிடும் . 

கோமாளி : யார்தாலியை அறுத்தாலும் சரி , கோயில் வேலை மட் 
டும் நிற்கக்கூடாது . அப்படித்தானே மஹாராஜா ? 
அரசன் : எம்பெருமான் திருத்தொண்டர்கள் பாததூளிக்கும் 

, 
என்று எத்தனை முறை உனக்குச்சொல்வது ? ப்ரதானி ! அந்த மகா 
பாவியான சைவதுவேஷிக்கு என்ன பதில் ? 

சாம்ப : ஸகலபாரத்தையும் சொக்குமாணிக்கத்தின்மேல் போட் 
டுவிட்டு, ஸந்நிதானத்தில் பூக்கட்டிப் போட்டுப் பார்க்கிறது ; ஆஜ்ஞைப் 
பிரகாரம் நடக்கிறது . இன்று நமசிவாயபட்டர் பஜைமுறையாம் . 
அவர் மஹாசிஷ்டர் ; சொக்குமாணிக்கம் அவருக்குப் பிரத்யக்ஷம் 
என்று சொல்லலாம் ; அடிக்கடி அவர் ஸொப்பனங்களில் ப்ரஸந்தமாகி 
ராஜ்யவிஷயங்களைப்பற்றி ஆஜ்ஞாபித்திருப்பது சொக்கரடித் தூள் தெ 
ரிந்த விஷயமே . ஈசுவராஜ்ஞையை விரஸின் மேற்கொண்டு நடப்ப 
தைவிட , கேவலம் நம்முடைய மானுஷபுத்தியும் ப்ரயத்தனமுமா சிலா 
க்கியம் ? இந்த ராஜ்யமே , சொக்குமாணிக்கத்தினுடையது தானே ; 
தாங்கள் பிரதிநிதிதானே . இதே உத்தமமென்று தோன்றுகிறது . 

அரசன் : நன்றாய்ச் சொன்னீர் ப்ரதானி : 
அக்கு வடம்புனை ஆனந்த வெள்ளத்தை , அங்கயற்கண் 
பக்கத்திருக்கும் பவளாசலத்தைப் , பழம்பொருளை , 
முக்கட்கனியைக் , கடம்பாடவிக்கண் முளைத்தெழுந்த 

சொக்கை அடைந்தவர் நீத்தார்தம் நெஞ்சில் துயரங்களே . 
நன்றாய்ச் சொன்னீர் . இப்பொழுது சாயங்கால தீபாராதனை சமயத் 
திலேயே பார்த்துவிடலாம் . 

வீரண : அடியேன் ஒரு அறிக்கை : தம் தாயாருக்குச் சீதன 
மாகக் கொடுத்த ஊர்களைத் தமக்கு விட்டுவிட வேண்டுமென்றே சோ 
ழர் தூதனுப்பியிருக்கிறார் ; சீதனங்கொடுத்ததோ நாடறிந்த சங்கதி ; 
உள்ளங்கை நெல்லிக்கனிபோல நியாயம் இன்னதென்று விளங்கும் 


8 


திருமலை சேதுபதி : 


[I. ii . 


பொழுது பூக்கட்டிப்போட்டுப் பார்ப்பது பொருந்தாது . சேரமான் 
இரண்டுவருஷமாகக் கப்பம் கட்டவில்லை ; தருகிறதில்லை என்றும் 
மறுத்துவிட்டான் ; கட்டளையானால் , நெடுநாளாகப் போர்முகம் காணா 
மே கல்லும்மண்ணும் சுமந்துழலும் படைவீரர்களைக் கொண்டுபோய் , 
அவனை நெறிப்படுத்தி இறையிறுத்து வருகிறேன் . இதை விட்டு 
விட்டு, உற்றாருடன் வீண்வழக்கு வேண்டாம் . உலகறியக் கொடுத்து 
விட்டதைத் திரும்பியும் விரும்பலாமா ? 

எல்லை : “ மலையின் வாளிறகுகண்டேன் வாரிதி நன்னீர்கண் 
டேன் , சிலை மதனுருவங்கண்டேன் , சிவன் சுத்தக்கழுத்துங்கண்டேன் , 
அலைகடல் கடையக்கண்டேன் , அயனைந்து தலையுங்கண்டேன் , கொலை 
இந்த்ரனிருகண்கண்டேன் , கொடுத்ததை வாங்கக்காணேன் . 

என்றே பெரியோர் நன்றே கூறினர் . 

சாம்ப : “ எனையாளுமீசன் செயல் , ” என்னும் மகுடத்தையுள்ள 
கவி புலவர்க்கு தத்ஸமாம் ஞாபகமில்லையோ ? 

அரசன் : நம்ம சேதுபதியின் அபிப்பிராயமென்ன ? 

திரு . சே : பெற்றதாய் பசித்திருப்பினும் பெரியோர் பழித்தற் 
குரியதொன்றைச் செய்யலா காது : சிறியோருமே ஒப்பாததை இறை 
வனே செய்யின் நகைப்புக்கிடமாகும் அன்றோ ? இந்நாட்டினது தொ 
ல்புகழையும் , முன்னோரது அறநெறிச்செல்வத்தையும் , நினைந் 
தொழுகும் அரசன் , தன்னால் அன் 

வைமாசுற்றுக் குன்றாதவண் 
ணம் , எத்துணை மதியூகத்தோடும் மனக்கவலையோடும் தன் செங்கோலை 
நடாத்த வேண்டும் ! 
எல்லை : இன்றது நெருநல தன்றிந் நாடு : 

என்று சந்திர சூரியர் இயங்கினர் 
அன்று தொட்டிசை துன்றிய நாடிது ; 
ஈசனே அனைய மாசிலா முனிவன் 
சந்தன மலையமர் சுந்தர நாடிது ; 
செங்கலை வாயும் பொங்கலை வாயும் 
முத்தமிழ் துதிக்கும் உத்தம நாடிது ; 
கொண்டர்க் கெளிய அண்டர் நாயகன் 
திருவிளை யாடல் செய்த நன் னாடிது ; 
முக்கட் கடவுளும் முத்தன மடந்தையும் , 
மகிழ்ந்து மணந்து மகவும் பயந்து , 
கருணையில் அளித்த பொருநை நாடிது ; 
அமிழ்தினும் சிறந்த தமிழ்மொழி பிறந்து 
பலகை ஏறியும் வைகை மீறியும் 
தலைமை கூடிய புலமை நாடிது ; 


IRAMANAIYIL MARATH 


I. ii . ) 


ஒரு தமிழ் நாடகம் . 


ஒருமறைத் தனிமுதல் உருமறைத் துவந்து 
அருமறை யவற்காப் பொருள்மறை புகன்று 
பொற்கிழி அறுத்த அற்புத நாடிது ; 
இறையவன் சொற்கும் குறையது கூறும் 
வாய்மைசால் புலவர் காமுறு நாடிது ; 
திடமுறு பஞ்சவர் நடுநா யகற்கு 
மடமயில் ஈந்து மகிழ்ந்த திக்குடி , 
அடலே றனையநின் ஆதியோர் தம்முள் , 
கடலே சுவறக் காய்ந்தனன் ஒருகோ ; 
தெய்வ நாயகன மைமுகிற் குலங்கள் 
பெய்வ தின்றாப் பிணித்தனன் ஒருகோ ; 
ஆறு சேர்முடி நீறு பூசியை 
மாறி யாட வைத்தனன் ஒருகோ ; 
மறந்தே பிழைத்த வலக்கை கொய்தே 
அறந்தேர் அரசியல் ஆற்றினன் ஒருகோ ; 
ஆதலினன்றே வேதத் தனிமுதல் 
நின்குல முதலைத் தன்தலை ஏந்தி 
அம்பலந் தோறும் இன்புறும் ஆடி 
ஒப்புயர் வற்ற இப்புகழ் பெற்ற 

நாடே நாடலால் மற்றெது நாடே . 
சாம்ப : இவ்வளவு பிரக்யாதி பெற்ற தேசத்தில் ஒருபாகத்தை 
அந்நியர்க்கு விட்டுவிடுவதுதான் , ராஜகீர்த்தியைச் சோபிக்கச் செய்யு 
மோ ? இதுதான் வீரமோ ? 

கடுஞ்சினத்த கொல்களிறும் 
கதழ்பரிய கலிமாவும் 
நெடுங்கொடிய நிமிர்தேரும் 
நெஞ்சுடைய புகன் மறவருமென 
நான்குடன் மாண்டதாயினு மாண்ட 

அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் . 
அரசன் : வைணவப்பதராகி விட்டவனோடு நாம் உறவாடுகிற 
தா ? சொக்குமாணிக்கத்தின் தொண்டர்களாகிய நம்குடிகளை அந்தப் 
பாவியின் கொடுங்கோலுக்குள்ளாக்குதலும் அறநெறியாகுமா ? 

(உத்தியோகஸ்தன் ஒருவன் பிரவேசித்தல் .) 
உத்தி : சொக்கரடித்தூள் தொண்டுதுலங்குக ! சோழநாட்டுத் 
தூதர் வந்து சமயம் விசாரிக்கிறார் . 
அரசன் : வரச்சொல் . (உத்தியோகஸ்தன் போதல் .) ப்ரதானி 

2 


திரு . சே : 


[I. ii . 


11 


10 

திருமலை சேதுபதி : 
சொன்னபடி சொக்குமாணிக்கத்தின் திருவுளத்தையறிந்து நடந்து 
கொண்டால் , பின்பு விதிபோலாகிறது . 
அம்மான் அடிக்கடி சொல்வதுண்டே : 
" ஊழிற் பெருவலி யாவுள மற்றொன்று 

சூழினும் தான்முந் துறும் . 
( அச்சுதமுதலியாரும் திருநாராயணபிள்ளையும் பிரவேசித்தல் .) 

வீரண : ( மறைவாய் . ) “ சொக்கரடித்தூள் தொண்டு துலங் 
குக , என்று வாழ்த்தும். 

அச்சு : ஸ்ரீராமாநுஜதாஸ ராஜாதிராஜ ராஜமார்த்தாண்ட ராஜ 
விக்கிரம சோழமஹாராஜாவின் தூதன் தொண்டை மண்டலம் அச் 
சுத முதலி என்பேன் , பாண்டிய மஹாராஜருக்கும் இந்தச் சபை 
யாருக்கும் வந்தனம் அளிக்கின்றேன். 

அரசன் : ( செவிகளைப்பொத்திக்கொண்டு ) சிவ ! சிவ ! வந்த 
காரியமென்ன விரைவிற் சொல்லும் . ப்ரதோஷகாலம் நெருங்கிவிட் 
டது , போகவேண்டும் . 

அச்சு : மகாப்ரபோ ! தூதுவிஷயத்தை வெளியிடு முன் , ஒரு 
சிறு விண்ணப்பம் , - 

கோமாளி : சின்னதென் றால் கறண்டியப்பமோ ? சுண்டைக் 
காய் மிளகாய் போட்டிருக்குமோ ? இதற்குத்தானா இருபத்தெட் 
டுப் பட்டை நாமம் ! 

அச்சு : மகாப்ரபோ ! என்னுடன் வந்திருக்கும் இந்தத் 
நாராயணபிள்ளையை , அரமனைத் துவாரபாலகரில் ஒருவன் காரண 
மின்றி அடித்து , அவமானப்படுத்தி விட்டான் ? 

கோமாளி : இரண்டு கன்னத்திலுமோ , அதிலும் பக்ஷபாத 
முண்டோ ? 

அச்சு ; தங்கள் முன்னோரில் ஒரு பாண்டியன் , சோழநாட்டு 
வணிகனை அநியாயமாய் ஒறுத்தமைபற்றி , அவன் பத்தினிப்பெண் 
டின் சாபத்தால் தீயுண்டு சாம்பரானது இந்த மதுரைமாநகரம் . 

கோமாளி : இன்னும் அப்படி வராமல்தானே எல்லாம் கற் 
பணியாக நடக்கிறது . 

அச்சு : அன்றியும் இராஜதூதராக வந்தோரை , அதிதிகளாக 
உபசரித்து , கௌரவப்படுத்துவதே அரசியலுக்கு அழகு . அங்ஙன 
மிருக்க, ஒரு தவறுமே செய்யாத இவனை , வாசற்காக்கும் சேவகன் 
ஒருவன் அடித்து அவமானித்ததை விசாரித்து , நீதி செலுத்தவேண்டு 
கிறேன் . 


திரு 


I. ii . ) 


ஒரு தமிழ் நாடகம் . 


11 


அரசன் : 


எவன் அப்படிச் செய்தவன் ? இவன் என்னசெய் 


தான் ? 


2 


வீரண : 


சாம்ப : ( மறைவாய் ) ராமா ! இப்பொழுதுதான் ஸமயம் வரும் ; 
ஞாபகம் , 

கோமாளி : ( மறைவாய் ) இதோ போடுகிறேன் பாருங்கள் . 

அச்சு : மகாப்ரபோ ! இவன் ஒரு குற்றமுமே செய்திலன் . 
இவ்வூரானாகிய தன் நண்பன் கறுப்பணபிள்ளை யென்பவனோடு , - 
அவனைக்கேட்டாலும் உண்மை தெரியும் , - இவன் நகரச்சிறப்பைக் 
கண்டுகளித்துக்கொண்டு , அரமனைவாயிலை அடைந்து , தங்கள் பவனி 
யையும் காணவிரும்பி , அங்கு நின்ற துவாரபாலகன் ஒருவனை 
நோக்கி , “ உங்கள் அரசர் திருவேங்கடமாறன் , 

கோமாளி : ஆதிப்பெயரை அறைவார் தம்மை , மோதிப் 
புடைத்தல் முறையாகும்மே . ( அச்சுத முதலியாரை அடிக்கிறான் .) 
திரு . சே : 

ஆ ! ஆ ! இதென்ன அபவாதம் ! 
அச்சு : இது ராஜசபையென்று நினைத்தன்றோ அரசர் என் 
னைத் தூதனுப்பியதும் நான் வந்ததும் ? தம்மானமும் கெட்டு , பிறர் 
மானத்தையும் கெடுக்க முயலும் , மூடரும் , மூர்க்கரும் , விதூஷகரும் 
கூடிய பைத்தியகாரக் கும்பலாகவன்றோ இது காணப்படுகிறது ? 
இனிப் போர் முகத்தில் வில்லினாற் சொலும் சொல்லன்றி , வேறு 
பேச்சு என்னவிருக்கிறது ? இங்கெனக்குக் காரியமுமில்லை. 

( அச்சுத முதலியாரும் திருநாராயணபிள்ளையும் போதல் .) 
கோமாளி : (மறைவாய் ) மாமா ! வாக்கு ஞாபகமிருக்கட்டும் .. 

சாம்ப : ( மறைவாய் ) ஒரு கலத்துக்கு இரண்டு கலம் தரச் 
சொல்லுகிறேன் . ( பகிரங்கமாய் ) பார்த்தீர்களா சோழநாட்டான் 
துடுக்கை ! ஏதோ கோமாளி பரிகாசமாய்ச் செய்ததற்காக , - அது 
வும் ராஜ ஆஜ்ஞைப்படிதான் , - ராஜஸதஸ்ஸை இப்படி அவமானப் 
படுத்திவிட்டுப் போகிறான் . இவனென்ன ராஜனா ? ராஜகுமாரனா 

? 
கேவலம் ஏவினது செய்யும் ஊழியக்காரன், சுவானத்துக்கு ஸமா 
னம் , கிஞ்சித்தும் பயமின்றி , அந்த ப்ரஸந்தமூர்த்தியைக்கூட லக்ஷியம் 
பண்ணாமல் , ராஜாதிராஜனையும் பிரபுக்களையும் எடுத்தெறிந்து தூஷிக் 
கிறதா இவன் ? இவனை இந்த நிமிஷமே காராகாரத்தில் பந்தனம் 
பண்ணி , சித்திரவதை செய்தால் தானென்ன ? மஹாபாபியாகிய 
சிவத்வேஷியிவன், 

அரசன் : சேனாபதி ! உடனே அந்தப் பயலைப் பிடித்து , - 


12 திருமலை சேதுபதி : 

[ I. ii . 
திரு. சே : சிவ ! சிவ ! இன்னும் அந்தப் பழியும் வேண்டாம் . 
இந்நாட்டுக்கும் தங்கள் குடிக்கும் , நான் உண்மை ஊழியனென்பது , 
சொக்காடித்தூளும் பிறரும் அறிந்ததே ; போரென்றால் புறமிடுபவனு 
மல்ல ; எவனேயாயினும் , எத்துணை இழிந்தோனாயினும் , தூதென்று 
வந்தோனை வெகுமானித்து , அவன் பெருந்தவறிழைப்பினும் பொறுத் 
தருள்வதே அரசநீதி ; அங்ஙனமிருக்க , நியாயவழக்கில் வந்த தூதனை 
யும் அவன் பரிவாரத்தையும் அடித்து அவமானித்ததும் போதாமே , 
அவனைக்கொலையும் புரிந்தால் , இந்தாடும் குடியும் பாழாய் விடுமென் 
பது திண்ணம் . தன் அழகிய பூஞ்சோலைகளையெல்லாம் அழித்துப் , 
படைவீரரையும் அருமை மகனையுமே வதைத்துத் , தன்னையும் ஏள 
னஞ்செய்த குரங்கையே , அரக்கனாகிய இலங்கேசனுமே " கொன்றா 


னில்லை ; -- 


கோமாளி : இவனுக்கு வாலில்லையே ; குடுமியில் பந்தங்கட்டிக் 
கொளுத்தலாமா, அல்லது துவாதசநாமங்களின் மேலும் சூடு போட 
லாமா ? 

திரு . சே . : அசந்தர்ப்பமாய் உளறாமல் வாயை மூடிக்கொள் ; 
உன்னால் வந்த கேடே இது . அரச ! அவரை ஆறுதல்செய்து , 
தூதுக்கு விடையளித்தனுப்புவதே பெருந்தன்மை ; மற்றொன்று 
நினைப்பதும் இழுக்காம் , தீராப்பழியுமாம் . 

எல்லை : பூதலப்பரப்பி னண்டப் பொகுட்டினுட் புறத்துட் 
பொய்தீர் , வேதமுற்றியங்கு வைப்பின் வேறுவேறிடத்து வேந்தர் ,, 
மாதரைக் கொலைசெய்தார்க ளுளரென வரினும்வந்த , தூதரைக் 
கொன்றுளார்கள் யாவரே தொல்லை நல்லோர் ? ” 

வீரண . இனி , என்ன சமாதானஞ் செய்தாலும் போர் 
விளைந்தே தீரும் ; சோழராசர் தூதனுப்பினதை , அவர் பிரபுக்கள் , 
தளகர்த்தர் , ஒருவரும் ஒப்பவே யில்லையாம் , தங்கள் வழக்கு நியாய 
மாயிருக்கப் , போர் 

முகத்தில் அதைச் சாதித்து நாட்டுவதே தகுதி 
என்றார்களாம் ; அரசர்தான் , போரினால் குடிகளுக்குண்டாகும் தீங் 
குகளை உத்தேசித்துத் , தமது முக்கிய மந்திரியாகிய - இந்த அச்சுத 
முதலியாரை அனுப்பினராம் . பிரதானியவர்கள் கோரிக்கை நிறை 
வேறுவது இனி உறுதியே . வெள்ளாற் றெல்லைக்குச் சேனைகளுடன் 
உடனே செல்வதே திறம் . 

திரு . சே . : அது மெய்யே : இவ்வளவு நிகழ்ந்தபின் , சோழர் 
ஒரு பொழுதும் சமாதானத்துக்கு இணங்கார் . ஆயினும் , கைகடந்து 
விட்ட தவறுக்கு , நம்மாலானமட்டும் ஆறுதல் சொல்லுதல் , நமது 
கடமை , நம்பெருந்தன் மைக்கும் அழகு ; பயன்படுமோ படாதோ 
அது மற்றொன்று . பூக்கட்டிப் போட்டுக் கடவுளின் திருவுளத்தைச் 


1. ii . ) ஒரு தமிழ் நாடகம் . 

13 . 
சோதிக்கும் சிரமமும் இனி மிகையே . பிரதானியவர்கள் உட் 
கருத்தே நிறைவேறிற்று . 

சாம்ப : நீங்கள் என்னதான் சொன்னாலும் , தேசத்தின் க்ஷேமத் 
துக்கும் கீர்த்திக்கும் . ப்ரஸ்தாப விஷயத்தில் , என் அபிப்பிராயமே 
அனுகூலமானது . இந்த ராஜ்ய விஷயத்தில் எனக்குள்ள அபி 
மானமும் , 

வீரண : அதிலென்ன சந்தேகம் ? சொந்த சொத்தைப் போ 
லவே கண்பார்த்து வருகிறீர்கள். 

அரசன் : என்னவந்தாலும் வாட்டும் : அந்த - சிவதுவேஷியின் 
இணக்கமே ஆகாது . சேனாபதி நாளையே புறப்பட வேண்டும் . 

சாம்ப : நம்முடைய ஸேனாபதியும் ஸேதுபதியும் உள்ளவரை 
நமக்கென்ன பயம் ? சொக்காடித்தூள் சொன்னதுபோலவே முடிக் 
தது : விதியை விலக்கலாமா ? 

அரசன் : நான் முன்னமே சொல்லவில்லையா , மற்றொன்று 
சூழினும் தான் முந்துறும் , ஊழ் . இப்படி வருமென்று யாராவது 
நினைத்தோமா ? இனி நாம் தாமசிக்கலாகாது ; அந்தவைணவப்பதர் 
மகா சூரனென்று பேர்பெற்றவன் ; ஆனாலென்ன, சொக்குமாணிக்க 
மிருக்க நமக்கென்ன பயம் ? அவன் கிளம்புமுன் , பொன்பேத்தி 
அறந்தாங்கிக் கோட்டைகளை நாம் பிடித்துக்கொள்ளவேண்டும் ; 
நாளையே சேனாபதி புறப்படவேண்டும் ; நம்முடைய சைனியங்கள் , 
திருநீற்றுப்பதிகத்தைப் பாடிக்கொண்டே யுத்தத்துக்குச் செல்லட் 
டும் ; நாள் தவறாமல் , நான் விசேஷ அபிஷேகங்கள் அருச்சனைகள் 
எல்லாம் செய்வித்துச் சொக்குமாணிக்கத்தின் பிரசாதம் படை 
வீட்டுக்கு அனுப்புகிறேன் ; பின்பு ஜயம் நம்மதே . 

வீரண : தங்கள் பாதசேவையில் உயிரைவிடவந்தாலும் படை 
வீரர் பின்னிடார் ; ஆனால் , இப்பொழுது ஆறு மாதகாலமாக அவர் 
களுக்குச் சம்பளம் 

சரிவரக் கொடுபடவில்லை ; போர் முகத்தைப் 
பார்த்து இரண்டு மூன்று வருஷங்களுக்கு மேலாகிவிட்டது ; கோயிற் 
றிருப்பணியில் கல்லும் மண்ணும் சுமந்திளைத்து மெய்தளர்ந்திருக்கி 
றார்கள் ; செல்லவேண்டிய சம்பளத்தையாவது கொடுத்துவிட்டால் , 
உற்சாகமாகப் போருக்குப் புறப்படுவார்கள் . 

கோமாளி : மேயப்போகிறமாடு , ஒரு கட்டுப் புல்லும் கொம்பிலே 
கொண்டுதான் போகுமா ? 

அரசன் : அதெல்லாம் பிரதானி தனாதிபதிகளுடன் ஏற்பாடு 
செய்துகொள்ளும் ; நாளை மாலை இந்நேரத்துக்குச் , சேனைவழியிலிருக்க 
வேண்டும் . ப்ரதோஷகாலம் அதிக்கிரமித்துவிட்டது ; நான் கோயி 
லுக்குப் போகிறேன் . 


[ I. ii . 


சங்க : 


டு 


14 

திருமலை சேதுபதி : 
பணமுட்டு அதிகம் தத்ஸமயம் . 
திரு . சே : இந்த யுத்தச் செலவுக்கு நான் பதினாயிரம் வராகன் 
தருகிறேன் ; என் ஆள்களையும் அனுப்புகிறேன் . 

கோமாளி : என்சம்பளப்பாக்கியும் மூன்று பணத்துண்டுவீதம் 
வட்டியும் கிடைத்தால் , நான் முக்கால்பணம் தருகிறேன் ; யுத்த முடி 
ந்து கொள்ளைகளைப்பங்கிடும் ஸமயத்தில் , நானும் போகிறேன் . 

அரசன் : சேதுபதி இந்த நாட்டுக்கு ஒருகொளுகொம்பில்லையா ? 
ஆனாலென்ன் , எல்லாம் அவரைச்சேருவது தானே : அந்தப்பாவிப் 
பயலோ வம்சத்துக்கு நாசகாலனாய் ஏற்பட்டுவிட்டான் ; போனவிட 
மே உறுதியாய்த் தெரியவில்லை ; இந்தப் பாழ்ங்கட்டை மண்ணோ 
மண்ணானபின்பு , வேறுயாரிருக்கிறார்கள் ? நம்ம சோமசுந்தரம் எங் 
கே , சிலநாள்களாகக் காணோம் ? 

திரு. சே : என்னோடு கேரளம் சென்று வந்தது முதல் , சங்கீதத் 
திலும் , ஓவியத்திலும், வடமொழிப்பயிற்சியிலும் அதிகப்பற்றுண்டா 
கிப் , பயின்றுகொண்டிருக்கிறான் . நான் சொல்லிவரச் செய்கிறேன் . 

அரசன் : தீபாராதனை நமக்காகத் தவக்கப்பட்டிருக்கும் . அப 
ராதம் ! அபராதம் ! குண்டா , போவோம் வா . 

கோமாளி : என்னைக் குண்டா என்றால் , நான் அப்புறம் 
மஹாராஜா 

என்பேன் ; என்பேர் தெரியாதா என்ன ? என்தம்பி 
யே குண்டோதரன் . அபிவாதயே சொல்லட்டுமா ? அபிவாதயே , 
அஸம்பாவித , விகடவிநோத , விதூஷக , த்ரயாரிஷய ப்ரவரா ந்வித 8 , 
விதூஷக கோத்ர : , அஸந்தர்ப்ப ஸூத்ர : , மதுவர்க்கசாகா அத்யா 
யை , ஸ்ரீ கோமாளி ராம சர்மாநாம அகம் அஸ்மிபூ : . 

அரசன் : சிவ ! சிவ ! அந்தப்பெயரை என்செவியிற்படச் சொ 
ல்கிறாயா துஷ்டா ? இனி அதைச்சொன்னால் உன்னை நிச்சயமாகவே 
விரட்டிவிடுவேன். 

எல்லை : மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரமாம் ; முற் 
றும் , தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும்பதமாம் ; தானே , இம் 
மையே எழுமை நோய்க்கும் மருந்துமாம் ; இராமன் என்னும் , செம் 
மைசேர் நாமமென்றே செப்புவர் சீரியோரே . 

அரசன் : என்ன , அம்மான் ! அவன் தான் சொன்னான் , நீர் 
அதற்கும்மேற் போகிறீரா ? இனி ஆறுமாதகாலம் இங்குவரவும் வே 
ண்டாம் , என் முகத்தில் விழிக்கவும் வேண்டாம். 

கோமாளி : என் முகத்திலும் அப்படியே . ( திருவேங்கடமாறனும் 
கோமாளிராமனும் போதல் .] 


I. ii . ) 


ஒரு தமிழ் நாடகம் . 


15 


வீரண : அசந்தர்ப்ப சூத்திரம் அம்மானுக்குத்தான் ; கோமாளி 
ஐயருக்கில்லை. 

திரு. சே : அரசர் தன்மையை அறிந்திருந்தும் இங்கனமோ 
ஒழுகுகிறது ? இங்கு பூஜைக்கு வந்துவிடுவார்கள் ; மேல் நடக்க வை 
ண்டியதைப்பற்றி யோசிக்க , ஆஸ்தான மண்டபத்துக்குப் போவோம் , 
வாருங்கள் . ( திருமலை சேதுபதியும் வீரணன் சேர்வையும் போதல் .) 

சங்க : மாமா , நாமும் போவோம் : எப்படியாவது , நாளையே 
இந்தச்சேர்வைகாரனைக் கிளப்பிவிடவேண்டும் ; தறிவரிசங்கதிகளைப் 
பற்றி விசாரித்துக்கொண்டிருக்கிறான் அவன் . 

சாம்ப : இம் ! அவன் விஷமம் எதாவது பண்ணினால் , ஸைனி 
யப்பேரேட்டு ஊழலை நாம் துலக்குகிறது ; கூழுக்கு மாங்காய் தோற் 
குமா ? நம்முடைய ஸர்வமானியகிராமங்களும் சோழனுக்குள்ளாகி 
விடாதபடி , யுத்தத்தை முறுக்கிவிட்டு, அந்தக்கிழம் இன்னும் ஏதாவது 
நினைத்துக்கொண்டு மாறுவதற்குமுன், சேர்வைகாரனை நாளையே வெள் 
ளாற்றைப்பார்க்க விரட்டிவிடவேண்டும் . 

சங்க : அந்தத் தூதனுக்கு நல்லயுக்தி பண்ணினீர்கள் ! 
( சாம்பசிவசாஸ்திரியாரும் சங்கரசாஸ்திரியாரும் போதல் .) 
எல்லை : ( முன்வந்து ) நாணி நலிந்து தூண்மறை விருந்த 

பாணனை யாரு மறந்தனர் பார்மின் ! 
புலவர் அருமை அறிவார் இலரே ! 
அரசனோ மதியிலி , அமைச்சனோ துரோகி , 
உரைசெய்நாத் தீயும் ஒருவன் இளவரசு , 
ஈண்டிய பாவலர் யாண்டுமே மேவிய 
பாண்டிய நாட்டின் பரிவிது , பாவம் ! 
நீதியும் , வாய்மையும் , நெடும்புகழ் நினைவும் , 
பேதியா நெஞ்சன் , பெட்புற முத்தமிழ் 
ஓதி யுணர்ந்த ஒப்பில் புலவன் , 
சேது பதியலால் , ஏது கதியினி 
நாதனி லெற்குமிந் நாட்டிற் கும்மே ? 
ஆதலின் அவன்பாற் போதால் நன்றாம் ; 
காதுறு செய்தியும் கழறலா கும்மே. ( போதல் . ) 


16 திருமலை சேதுபதி : 

[ I. iii . 
மூன்றாங்காட்சி . 
களம் : மீனாக்ஷியம்மன் கோயில் முன்பு, ( காலம் : முன்னிரவு . 
(நாகப்பன் சேர்வையும் கோடங்கி வேடம் பூண்ட முருகனும் பிரவேசித்தல் .) 

நாகப்பன் சேர்வை : அர்த்தசாம காலமாச்சுதே , இதுதானா வரு 
கிறவழி ? எனக்கே இனந்தெரியவில்லையே . 

முருகன் : செம்பகத்தின் வீட்டுக்குவந்தேன் ; கோயிலுக்குப் 
போயிருக்காளென்று தாய்க்கிழவி சொன்னாள் ; நேராக வருகிறேன் . 

நாகப் : இங்கே மெய்காவலிலிருந்து தப்பினபிறகு , எங்கே போ 
னீர்கள் ? சாத்திரியார் ஆனமட்டும் கசகர்ணவித்தையெல்லாம் செய்து 
தேடிப்பார்த்தார் , அகப்படவில்லையே . 

முருகன் : தலைபிழைத்தது தம்பிரான் புண்ணியமென்று , நேரே 
கேரளத்துக்குக் கம்பியை நீட்டிவிட்டோம் ; அவர்கையிலே திரும்ப 
வும் அகப்பட்டுப் பிழைக்கவா ! 

நாகப் : நம்மவர் மலையாளத்திலேதான் இருக்கிறாரோ ? 

முருகன் : கொஞ்சம் கிட்டேவா , அண்ணே ! பேச்சு யார்காதி 
லேனும் விழப்போகுது . நம்மவர் நெல்லைக்கு வந்துவிட்டார் .. 

நாகப் : என்ன , நம்ம நாட்டுக்குள்ளேயா ! சாத்திரியாருக்குத் 
தெரிந்தால் தொலைத்துப் போடுவாரே . 

முருகன் : அவர் அறியுமுன் நெல்லைக்கோட்டையும் சீமையை 
யும் பிடித்தாய்விடும் ; சேரமான் சேனையும் கூடவுண்டு . 

நாகப் : என்ன , என்னசங்கதி ? நல்லவிளங்கச்சொல்லு . 

முருகன் : சேதுபதி தூது போய் வந்தது முதல் , சேரமானுக்குக் 
கோபமாம் ; அவருக்கும் சேரமான் தளவாய்க்கும் பிரமாதகலகமும் 
மனத்தாபமுமாம் ; நாங்களும் போய்ச்சேர்ந்து இளக்கவே , சேரமான் 
தளவாய் கிளம்பிவிட்டான் . கப்பத்தையும் நிறுத்தி , நெல்லைக்கோட் 
டையையும் பிடிக்கவேண்டுமென்பது அவர்கள் ஆசை ; நம்மவர் கப் 
பம் கொடுத்துவிடுகிறது , அவர்கள் நாட்டை இவருக்குப்பிடித்துக்கொ 
டுத்துவிடுகிறது என்றும் , ஏற்பாடாயிருக்கிறது ; இவருக்கு ராச்சி 
யம் கூட அவ்வளவு தேட்டில்லை ; இவ்வளவுக்கும் காரணமாயிருந்த 
சாத்திரியார் மகளை எப்படியாவது சிறைப்பிடித்து அழித்துவிடுவ 
தாகச் சபதம் செய்திருக்கிறார் . ஆகவே , ஒன்றோடொன்று ஒத்துப் 
போய்ப் , பஞ்சும் நெருப்பும்போலப் பற்றிக்கொண்டது . 

நாகப் : நீ இங்கே வந்த அவசரம் ? 
முருகன் : எல்லாம் அவர் சோலியாகத்தான் . 

நாகப் : அவர் சோலிதெரிந்ததுதானே ; அங்கே மலையாளத்தி 
லே வண்டி வண்டியாய்க் கிடைக்குமாமே . 


I. iii . ) 


ஒரு தமிழ் நாடகம் . 


17 


முருகன் : அதிலே ஒரு சிக்குப் பட்டுக்கொண்டது . 
நாகப் : என்ன ? என்ன சிக்கு ? 
முருகன் : ஆத்தாடி ! அதெல்லாம் பாசாக்கள் சங்கதி . 
நாகப் : 

என்ன , முருகா , நம்ம பழக்கம் இன்றைக்குத்தானா ? 
நாகப்பன் உதவியில்லாமல்தான் நீங்கள் தப்பியோடினதோ ? என்னை 
யொளித்த ரகசியமா ? 

முருகன் : இல்லை ; ஆனால் எதாவது தாகத்துக்குச் சாப்பிட்ட 
வேளையிலே, 

நாகப் : முக்கலக்கள்ளுக் குடித்தாலும் நாகப்பனா அப்படி 
யெல்லாம் உளறுகிறவன் ? அதோ குடித்துப் போட்டுக் கடைவாச 
லிலே சாத்திரியார் சாயத்தை வெளுத்துக்கொண்டிருக்கிறானே , அந் 
தக் குடிகாரப் பார்ப்பான் கோமாளி ஐயனா என்ன , நான் ? சும்மா 
சொல்லு . 

முருகன் : தளவாய்க்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாள் : சிறை 
யென்றால் , ரம்பை திலோத்தமையெல்லாம் அவளுக்கு எதிரில்லை ; 
நம்ம நாட்டிலேயே அப்படியில்லை. 

நாகப் : சாத்திரியார் மகளை விடவா ? 

முருகன் : பூ ! சாத்திரியார் மகள் அவளுக்குச் சேலை தப்பக் 
கூட யோக்கியதை இல்லை ; இந்த நாட்டிலே நான் பாராத சிறையா ? 
அவளுக்கு இணையேயில்லை. அவளைக்கண்டது முதல் நம்மவருக்கு 
அவள் மேலே கனகிறுக்கு ; ஆனால் அவள் இசைகிறாளில்லை . அவ 
ளுக்குச் சேதுபதி மகன் பேரிலே இட்டமாம் . அந்த நாட்டு வளமை 
தான் தெரியுமே : நம்மவர் முண்டுகொடுத்துச் சப் பந்தம் பண்ணிக் 
கொள்வது சேரமானுக்கும் இட்டந்தான், தளவாய்க்கும் இட்டங் 
தான் . ஒருவிதமாக அது முடியுமட்டும் , அங்கே கொஞ்சம் யோக் 
கியதையாக இருக்கவேணும் , வெளிப்பழக்கம் கூடாதென்று நான் 
சொன்னேன் ; அதன் பேரிலே , இங்கே என்ன நடக்கிறதென்று பார்த் 
துக்கொண்டு , - நம்மவர் சும்மா இருப்பாரா ? -- தமக்கும் 
முண்டு, அவளுக்குச் சங்கீதம் சொல்லிவைக்க ஏற்படுத்தி , இவள் 
மூலமாக மனசைத் திருப்பவும் செய்யலாம் என்றெண்ணி , - செம் 
பகத்தைக் கூட்டி வரும்படி என்னை அனுப்பினார் . 

நாகப் : எனக்கொன்றும் சொல்லியனுப்பவில்லையா ? 
முருகன் : அண்ணனையும் கூடவே அழைத்துவரச்சொன்னார் . 
நாகப் : இதென்ன உன் கைச்சரக்கா ? 

முருகன் : ஆத்தாடி ! அதுவும் அண்ணனிடத்திலா ? 
க்ஷித்தாய் எதிரே நின்று சொல்லுகிறேன் : நிசந்தான் . 


குண 


மீனா 


3 


* 


18 திருமலை சேதுபதி : 

[ I. iii . 
நாகப் : எப்பொழுது புறப்படுகிறது ? 

முருகன் : நெல்லையிலிருந்து தலைவர் அனுப்பின ஆள்கள் இன் 
னும் வந்திருக்கமாட்டார்கள் : அவர்கள் பிறகேதான் நானும் வந் 
தேன் ; நேற்றிராத்திரி ஆண்டிபட்டிச் சத்திரத்திலே படுத்திருந் 
தோம் ; விடியச் சாமத்துக்கு எழுந்திருந்து , வாசற்கதவை வெளி 
யிலே பூட்டித் திறவுகோலைக் குளத்தில் எறிந்துவிட்டு , நான் முன் 
னால் வந்துவிட்டேன் . அவர்கள்வந்து சங்கதியைச் சொன்ன 
வுடனே , இங்கிருந்து உதவிக்குச் சேனைபோகாதா ? நாமும்கூடவே 
போகிறது . 
நாகப் : 

சேனையும் சேர்வைகாரரும்தான் வெள்ளாற்றுப்பக்கம் 
நாளையே சண்டைக்குப் புறப்படப் போகிறார்களென்று, நாலுநாழி 
கையாக ஊரெல்லாம் தமுக்கடிக்கிறதே . 

முருகன் : யாராவது போவார்கள் ; வந்த ஆள்களாவது திரும்ப 
மாட்டார்களா ? கூடவே போவோம் . 

நாகப் : உன்னை இனந்தெரிந்தால் விடுவார்களா ? 

முருகன் : எல்லாம் பூனையிருக்கிற இடத்திலேதான் எலியும் 
போன் பேர்த்தி யெடுக்கிறது . அண்ணனுக்கே தெரியவில்லையே . 
செம்பகத்தைக்கூட , யாரும் அறியாமே , ஆண் வேஷம் போட்டுக் 
கூட்டிவரச்சொல்லியிருக்கிறார் . அதோவருகிறாள் : ஒரு வேடிக்கை 
பண்ணுகிறேன் . 

(செம்பகம் கோயிலிலிருந்து வெளியே வருதல் . ) 
முருகன் : (உடுக்கடித்துக்கொண்டு ) நல்லவாக்குச் சொல்லடி , 
நல்லவாக்குச் சொல்லடி., மலையாள பகவதீ ! நல்லவாக்குச் சொல்லடி 
முண்டே ! இன்னாவருகிறாங்களே , இந்தத்தாய் , நித்திய சுமங்கலி , 
நிதமொருமாப்பிள்ளை, சொகுசான மாப்பிள்ளை , ஆனையோகம் வரு 
குது , ராசயோகம் வருகுது ; தாயே , கோடங்கிக்கு ஒரு மூடி தேங்கா 
யேனும் கொடுக்கக்கூடாதா, லட்சு t ? 

நாகப் : என்ன , செம்பகம் , கோடங்கி உண்வண்டோலத்தை 
வெளுக்கிறானே . 

செம்ப : முருக அண்ணனை இன்றைக்குத்தானா நான் அறி 
வேன் ? ஊஷ் ! வேஷத்தைப்பார் வேஷத்தை ! கொல்லத்தெருவிலா 
ஊசிவிற்க வருகிறது ? நறுக்கித் தறித்துச் செம்மறியாட்டுக் கடாக் 
கொம்பு போல மீசையும் , வேளை கேட்ட வேளையும் , கோடங்கி உங்கள் 
நாளிலே இப்படித்தான் வருவானோ ? தெருவிலே நிற்கவேண்டாம் ; 
வீட்டுக்குப் போகலாம் . 


I. iv . ) 


ஒரு தமிழ் நாடகம் . 


19 


நாகப் : உனக்கு ராசயோகம் வருகுதாமே , செம்பகம் , நானும் 
வரட்டுமா ? 

செம்ப : வறட்டுமா தொண்டையிலே விக்கும் . சின்ன மகா 
ராசா போகவிட்டுத்தான் உங்களைக் கண்ணிலே காணுகிறதில்லையே . 
கோடங்கியைக் கூட்டிக்கொண்டு வாருங்கள் , நான் முன்னாலே 
போகிறேன் . (செம்பகம் போதல் . ) 

நாகப் : முருகன் பூச்சுப் பலிக்கவில்லையே , அவளிடத்திலே. 

முருகன் : கைகாரச்சிறுக்கி இல்லையா அவள் ! அவளை எத் 
தயாரால் முடியும் ? அதிலேயும் வேடம் போட்டு நாடகம் ஆடுவதிலே 
அவளுக்கிணை உலகத்திலே வது ? கூத்திலே சந்திரமதி வேடம்போட்டு 
மகனுக்குப் புலம்பினதைப் பார்த்துப் போட்டுத்தானே , நம்மவர் 
அவள் வலையிலே சிக்கிக் கறுங்கினது . அண்ணனுக்குத் தான் அவள் 
சங்கதி தெரியுமே . 

நாகப் : தெரியும் , அப்பா , தெரியும் : அவள் புருசன் கந்தசா 
மித்தேவனை , எப்படியாவது மூன்று நானைக்குளளே வேலையைத் தீர்த் 
துப்போட்டு , அவளைக்கொண்டுவந்து விடவேலுமென்று , அவர் உத் 
திரவு பண்ணினதும் ; சல்லிக்கட்டுப்பார்க்கவென்று நாம் அவனைக் 
கூட்டிக்கொண்டுபோய்க் காரியத்தை முடித்ததும் , அவள் வரமாட்டே 
னென்று முரண்டினதும் , நூறுவதாகனும் , கண்டாங்கப்பட்டுச்சேலை 
யும் , காசுமாலையும் முன்னமே கொண்டு கொடுத்துப் , பயமும் நயமு 
மாக அவளை இணங்கச் செய்ததும் , அதற்குள்ளே மறந்தா போய்விடும் ? 
நம்மவர்தான் எத்தனை குடியைக் கெடுத்து , எத்தனை பேரைக் கொலை 
கண்டிருக்கிறார் ! 
முருகன் : நேரமாச்சுது , போவோம் , அண்ணே .. ( போதல் . ) 

நான்காங் காட்சி 
களம் : சாம்பசிவசாஸ்திரியார் வீடு. ) ( காலம் : முன்னிரவு . 
( சாம்பசிவ சாஸ்திரியாரும் , சங்கர சாஸ்திரியாரும் 

பேசிக்கொண்டிருத்தல் .) 
சாம்பசிவசாஸ்திரியார் : காலைக்சுற்றின பாம்பு கடித்தாலொழிய 
விடுமா ? இந்த லக்ஷம் வராகனும் கொடுத்திராவிட்டால் , சேர்வைகா 
ரன் இவ்வளவு சீக்கிரம் போயிருக்கவேமாட்டான். 

சங்க : ஒரு ஸங்கடம்தீருமுன்பு வேறொன்று வந்துவிட்டதே : 
இந்தக்கேரளத்துச் சனியனுக்கு என்னசெய்கிறது ? 

சாம்ப : அந்த மஹாபாபிவம் சாரியால் வந்த வினையிது . நெசவு 
தறிவரியும் சுங்கமும் முன்கையிருப்புமாக எவ்வளவுண்டு ? 


20 


திருமலை சேதுபதி : 


[ I. iv . 


சங்க : இன்று ஸாயங்காலம் வரை வஸலானதையும் சேர்த் 
து , சேர்வைகாரனுக்கு வாய்க்கரிசி போட்டது போக , நாலரை லக்ஷம் 
கையிலிருக்கிறது . 

சாம்ப : திருப்பணிக்கு எதாவது கொஞ்சம் கொடுக்கவேண்டும் ; 
இல்லாவிட்டால் அந்தக்கிழம் விடாது . 

சங்க : இரண்டு வருஷமாய்க் கப்பத்தில் விழுக்காடு வந்து கொ 
ண்டிருந்ததுபோய் , இப்பொழுது யுத்தத்துக்கு மேற்பணம் வேண்டு 
மென்றாகிவிட்டதே ; இதற்கென்ன செய்கிறது ? 

சாம்ப : செல்லுக்கும் செலவுக்கும் ஸேதுபதியிருக்கிறான் : 
நாடு , நாடு , என்று பிராணனை வாங்குகிறானே , செலவழிக்கட்டு 
மே ; நமக்கென்ன குருக்ஷேத்திரம் பாழேபோகிறது ? அதெல்லாம் 
ஏற்பாடு செய்துவிட்டேன் . சேர்வைகாரனுக்குக் கொடுத்ததுமன்றி , 
நெல்லையுத்தச் செலவும் அவன் பொறுப்பே . நாளைக்கு என்பிள்ளைக் 
கும் உன்பிள்ளைக்குமா பட்டம் வரப்போகிறது ? 

சங்க : ஏன் , மாமா , வம்சாரியே பட்டத்துக்கு வந்தாலோ ? 
அவன் பாட்டுக்குக் கூத்தியாரைக் கட்டிக்கொண்டு திரிவன் , நம்மிஷ் 
டம்போல் ஸகலத்தையும் நடத்தலாமே . 

சாம்ப : அவன் ஸங்கதி உனக்குத்தெரியாது : படுபாதகப்பய 
லாக்கும் . அவனுக்குப்பட்டம் வந்தால் , முதல்காரியம் , நம்மகுழந் 
தை காமாக்ஷியை அழித்துவிடுவன் ; நாம் ஆயுள முழுவதும் சிரமப் 
பட்டுத் தேனீசேர்ப்பதுபோலச் சேர்த்திருக்கும் ஸொத்தையெல்லாம் 
ஒருநிமிஷத்தில் அபகரித்துக்கொள்வன் .அடே அப்பா ! அவன் பட் 
டத்துக்கு வருவதாயிருந்தால் , உள்ளதைச் சுருட்டிக்கொண்டு ஊரை 
விட்டு ஓடவேண்டியதே . நம்மகாமுவை கோயில்ப்ராகாரத்தில் பலா 
த்காரமாய்க் கையைப்பிடித்திழுத்ததால் , நம்முடைய கையில் சிக்கி 
னது , தெய்வானுகூலமென்று நினைத்திருந்தேன் ; அவன் சிறைதப்பி 
யோடிப்போனது முதல் , உள்ளூர எனக்குள்ள மனோவிசாரத்தை நீயா 
கண்டாய் ? இதோபார் , போயின்னும் இரண்டுமாசம் ஆகவில்லை , 
அதற்குள் இரண்டுவருஷகாலமாய் நடந்தேறிவந்த , சேரமானுக்கும் 
நமக்குமுள்ள அந்தரங்க ஏற்பாட்டை யெல்லாம் குலைத்து , யுத்தத்தை 
மூட்டிவிட்டான் ! பொல்லாதபயல் அவன் . 

சங்க : அவனை இனி அடக்கவழி ? 

சாம்ப : யானையே தன்னைக்குத்தியடக்கும் அங்குசத்தையெடுத் 
துப் பாகன்கையில் கொடுப்பதில்லையா ? இதோ நெல்லையிலிருந்து வந் 
திருக்கும் ஸமாசாரத்தால் , அவன் மேல் ராஜதுரோகம் காதலாமலக 
மாய் ருஜவாய்விட்டது ; இனிமேல் பயமன்னியில் விரஸ்ச்சேதம் 
பண்ணிவிடலாம் . தன் மகனுக்குப்பட்டம் கிடைக்கவேண்டுமென்ற 


I. iv . ) ஒரு தமிழ் நாடகம் . 

21 
அபிலாசையால் , அவனையும் சேரமான் ஸைநியங்களையும் எப்படியா 
வது ஜெயித்து விரட்டிவிடவேண்டுமென்னும் ஆத்திரம் , ஸேதுபதிக்கு 
அபரிமிதமாயிருக்கிறது ; அவன் ஜீவனோடிருக்கும்வரை, இந்தக்கிழம் 
என்னசொன்னாலும், செய்தாலும் , ஸேதுபதி மகனுக்குப்பட்டம் ஸ்திர 
மில்லை ; தன் ஸேதுநாட்டை விக்கிரயம்செய்து திரவியமும் ஸைநிய 
மும் சேகரித்தாவது , தான் போய் இந்த யுத்தத்தை முடிப்பதாகச் 
சொல்லிக்கொண்டிருக்கிறான் . சோழயுத்தத்தை நிறுத்திச் சேர்வை 
காரனையும் ஸைநியத்தையும் தெற்கே திருப்பப்பார்த்தான் , அதை நான் 
தந்திரமாய்த் தடுத்து விட்டேன் ; இன்று நீயில்லையே : ஸதவில் வெகு 
போராட்டம் . ஆகவே , ஸேதுபதிகையில் வம்சாரி அகப்பட்டால் , 
எமன் கையிலகப்பட்ட தற்கு ஸமானம்தான் ; அதவா , தப்பியோடி 
விட்டாலும் , ஒருஸமயம் ஜெயமடைந்து விட்டாலுமே , பாஜத்ரோகி 
யென்ற வியாஜத்தை வைத்துக்கொண்டு , அவனை வேறுவழியில் ஜோ 
லியைத் தீர்த்துவிடலாம். எப்படியானாலுமே , இனி அவன் செத்த 


வனே . 


சங்க : ஸேதுபதி மகன் பட்டத்துக்கு வந்தால் , நம்மபாடு , -- 

சாம்ப : அபாயம் வருமுன் வந்ததாகப் பாவித்து விசாரப்படு 
வது மெளட்யமே . அவன் வந்தாலென்ன ? நமக்கு ஒரு குறை 
வும் வராது : சேர்வைகாரனைப்போல , ஸேதுபதி அவ்வளவு பிரா 
மணத்வேஷியல்ல . இந்தக்கிழம் இன்னும் ஐந்தாறு வருஷத்துக்கா 
வது இழுத்துக்கொண்டு கிடவாதா ? அப்புறம் அவன் ராஜாவானா 
லும் , தகப்பன் மகன் இருவருமே ஸத்யஸந்தர்கள் ; நம்முடைய 
ஆஸ்தியைத் தொடமாட்டார்கள் . ஒருவேளை அதற்குள் ஸேதுபதி 
யும் காலஞ்சென்று விட்டாலோ , அவன் மகன் சுத்தவெகுளி : 
வெளுத்ததெல்லாம் பாலென்று நினைப்பவன் ; நம்முடைய ஸங்கதி 
யும் அவனுக்கு அவ்வளவு தெரியாது ; அவனை ஸுலபமாய்க் கைவச 
மாக்கிக்கொள்ளலாம் . 

சங்க : சேர்வைகாரனுக்குக் கொடுத்தது போக சேஷமுள்ள 
நாணயத்தை ரொக்கமாக வைத்துக்கொண்டிருந்தால் , எதாவது அஸந் 
தர்ப்பம் வந்து சேரலாகாதே . 

சாம்ப : இந்த நெல்லை யுத்தத்துக்குப் பணம்வேணும் ஸேது 
பதிக்கு : அவன் கையில் ஆயிரத்துக்கு மேலிராதென்று தோன்று 
றது ; நான் ஒரே தீர்வையாய்ச் சாதித்துவிட்டேன் ; தன் ஸம்ஸ் 
தானத்தில் ஒருபாகத்தைச் செட்டிகளிடத்தில் அடைமானம் வைத் 
துப் பணம் சேர்ப்பதாகச் சொல்லிக்கொண்டு போயிருக்கிறான் . வீர 
வாகு செட்டி மூலமாக , இந்தப் பணத்தைக்கொண்டு நாமே அடை 
மானம் வாங்கிக்கொள்ளலாமென்று எண்ணுகிறேன் . 


22 திருமலை சேதுபதி : 

[ I. iv . 
சங்க : அது வெளிக்குத் தெரிந்துவிடாதா , மாமா ? வீர 
வாகுவே ஒருவேளை நம்மை மோசம் செய்துவிட்டாலோ ? 

சாம்ப : இதிலெல்லாம் உனக்கு இன்னும் அநுபவம் போதாது . 
நான் பார்த்துக்கொள்கிறேன் . 

[ ஒரு பணியாள் பிரவேசித்தல் . ) 
பணியாள் : யாரோ , தாமோதரனாம் ; புலவர் தம்பியாம் ; 
இனாம் கொடுப்பதாக உத்திரவாயிருந்ததாம் ; வந்திருக்கிறான் ; பேச் 
செல்லாம் கவியாயிருக்கிறது . 

சாம்ப : வீட்டுக் கணக்கன் இருக்கிறானா ? 
பணியாள் : ஏதோ கணக்கெழுதிக்கொண்டிருக்கிறார் . 

சாம்ப : தனது பற்றுப்போட்டு , அவனுக்கு நாலு வராகன் 
கொடுக்கச்சொல்லு ; அவனை , ஒருவேள நெல்லைக்குப் போகவேண்டி. 
யிருக்கும் என்று , பிரயாணத்துக்கு வித்தமாக நாளை ஸாயங்காலம் 
வரச்சொல்லு . 

( பணியாள் போதல் . ) 
சங்க : யார் அது ? 
சாம்ப : ஸாவகாசமாய்ச் சொல்லுகிறேன் . 

செட் 
டிக்குச் சொல்லியனுப்பினேன் , இன்னும் வரவில்லை . நீயே போய் வந் 
தால் உத்தமம் ; ஒன்றும் சொல்லாமல் , கையோடு என்னிடம் கூட் 
டிக்கொண்டு வந்துவிடுபோதும் . அதென்ன பல்லக்குச் சத்தம் ? 

( ஒரு பணியாள் பிரவேசித்தல் . ) 
பணியாள் : ஸேதுபதி வந்திருக்கிறார் ; அவசரமாய்க் கண்டு 
பேசவேண்டுமாம் . 
சாம்ப : இங்கேயே அழைத்துவா 

(பணியாள் போதல் ) 
என்ன ஸங்கதியாயிருக்கும் ? ஒருவேளை பழம் நழுவிப் பாலில் 
விழுந்தது போலாகுமோ ? எதற்கும் , சங்கரா , நீ யொன்றும் இசை 
வுக்கேடாய் பேச்சுக்கொடுத்து விடாதே . 
சங்க : நான் வாய் திறக்கவேயில்லை. 

( திருமலை சேதுபதி பிரவேசித்தல் .) 
சாம்ப : வாருங்கள் , வாருங்கள் , இப்படி இந்த ஆஸனத்தில் 
இருக்கவேண்டும் . என்ன ஸமாசாரம் ? ஒரு வார்த்தை சொல்லி 
யனுப்பினால் நான் வரமாட்டேனா . 


சி 


வீரவாகு 


I. iv . ) ஒரு தமிழ் நாடகம் . 

23 
திரு . சே . : ஒருவேளை , நித்திரையாயிருக்குமோ என்றெண்ணி 
னேன் ; மருமகனோடு பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் போலும் ,. 

சாம்ப : இந்தத் திருப்பணி வேலை முடியுமட்டும் , இராவேது , 
பகலேது , நித்திரையேது ? பொக்கிஷத்தில் மொத்தம் கையிருப்பு 
லக்ஷத்துப் பதினாயிரம் வராகன் இருந்தது ; அதில் க்ஷெத்தை ஸேனா 
பதிக்குக் கொடுத்தாய்விட்டது : இதுவரையும் வேலைசெய்துகொண் 
டிருந்த ஸைநிய வீரரும் போய்விட்டார்கள் : பத்து முந்நூறு பேரா 
வது இருக்கட்டும் என்று நிறுத்திவைத்திருந்தேன் ; உங்கள் கூட நெல் 
லைக்குப்போகவும் ஸைநியம் வேண்டி யிருப்பதால் , அவர்களும் போய் 
விடுவார்கள் . இனிக்கூ லியாள் கொண்டுதான் வேலை நடக்கவேண் 
டும் ; ஒருதினம் திருப்பணி தாமசப்பட்டாலோ , நம்முடைய உத்தி 
யோகமே போய்விடும் ; அதற்குத்தான் , என்ன செய்கிறதென்று 
கையைப் பிசைந்துகொண்டு , அம்மானும் மருமகனுமாக யோசித்துக் 
கொண்டிருக்கிறோம் . 

திரு . சே : அரசும் ஆட்சியும் நிலைத்த பின்னன்றோ மேல் 
யோசனை ? கோமாளி கூறியதுபோல , அரசர் நேற்று உரலாயிருந் 
தார் , இன்று மத்தளமாய் விட்டார் . நீங்கள் பிடித்த பிடியைச் 
சாதித்துவிட்டீர்கள் : சேனாபதியும் சேனையும் , வீண் வழக்கும் அநி 
யாயமுமான யுத்தத்துக்குப் போய்விட்டார்கள் ; 

வென்றாலுமே , 
தோற்றாலுமே , இரண்டும் வசையே . உங்கள் மானிய கிராமங்களைப் 
பற்றி இனிக் கவலையில்லை ; அதுபோகட்டும் : சேரமான் . கப்பம் 
கொடேனென்று மறுத்ததுமன்றி , நம்மையே விரட்டவும் துணிந்து 
விட்டானே . அவனுக்குப் புத்திவருத்தவேண்டாமா ? திருப்பணி 
தானா இப்பொழுது பெரிது ? 
சாம்ப : 

காலையில் 

ராஜஸதஸ்ஸில் வாக்குக் 
கொடுத்துவிட்டீர்களே என்று , திடமாயிருக்கிறேன் . திருப்பணி 
வேலைக்கென்று நிறுத்திவைத்திருக்கும் முந்நூறு ஆள்களையும் , நீங்கள் 
கொண்டுபோவதில் ஆக்ஷேபமேயில்லை. ஸேது பதிவாயால் அபயப் 
பிரசாதம் கிடைக்கவிட்டு, எனக்கென்ன பயம் , என்ன கவலை ? 

திரு . சே . : வாய்சர்க்கரை , கை கரணைக்கிழங்கு என்பது , உங் 
களுக்கே தகும் . ஆள்கள் போதும் ; இன்னும் வழியிலும் திரட்டிக் 
கொள்கிறேன் . வம்சாரியும் தளவாய் கண்ணன் தம்பியும் , மற்ற 
யோக்கியதை எப்படியிருந்தாலும் , கைதேர்ந்த போர்வீரர்களென்பது 
உங்களுக்குத் தெரிந்ததே ; ஆயினும் , ஐந்நூறு பேரைக்கொண்டு , 
வருஷம் மூன்றானாலும் நெல்லைக்கோட்டையைக் காக்கும் தைரியம் 
எனக்குண்டு. மகாலிங்கம் அனுப்பின தூதனை விவரமாய் வினவிய 
தில் , ஒரு மாதத்துக்குக்கூடக் கோட்டையிலிருக்கும் தவசமும் 


நீங்கள் தா 


ன் 


24 


திருமலை சேதுபதி : 


[ I. iv . 


மற்றைப் பண்டங்களும் போதாவென்று தெரியவருகிறது ; அறுப்புக் 
காலத்தில் திடீரென்று படையெடுத்துவந்து , பயிரையெல்லாம் கொள் 
ளையாடியும் அழித்தும் விட்டார்களாம் . ஆகவே , இங்கிருந்தே, 
ஐந்தாறு மாதமாவது முற்றுகை தாங்கக்கூடிய தவசமும் , பண்டங் . 
- களும் கொண்டுபோகவேண்டும் . என் கையிலிருந்த பணத்கில் 
பெரும் பகுதியை , சேனாபதிக்குக் கொடுத்துவிட்டேன் . 

லக்ஷம் 
வராகனாவது உடனேவேண்டும். 

சங்க ! பதினாயிரம் வராகனுக்குமேல் ஒரு செப்புக்காசுகூடப் 
பொக்கிஷத்தில் கிடையாது ; அரமனைச் செலவுக்குக்கூட அதுதான் 
தத்ஸமயம் கையிருப்பு . 

திரு. சே . : இந்தக் கதையும் வீண் பேச்சும் வேண்டாம் ; ப்ர 
தானியவர்களுக்குச் சொல்கிறேன் : என் இயல்பை நன்றாய் அறிவீர் 
கள் ; நான் பலபேச்சுக்காரனுமல்ல, வாக்கு மாறவுமாட்டேன் . 
நாட்டுக்கு இத்தகைய ஆபத்து வந்துவிட்ட தறுவாயில் உதவாத 
சொத்து , எனக்குப் பெரிதல்ல. சேரமான் தளவாய்க்கும் வம்சாரிக் 
கும் கீழ்ப்பட்டுச் சேதுக்கரையை ஆள்வதினும் , போர்முகத்தில் 
இறப்பதே மேன்மை . பணமோ , இந்த நிமிஷமேவேண்டும் . இந் 
தத் தொல்லைக்குப் பயந்தே , முதலில் செட்டிகளைக் கேட்டுப்பார்த் 
தேன் ; முப்பதினாயிரம் வராகன்தான் கிடைத்தது ; இன்னும் லக்ஷத் 
துக்குக் குறையாமல் வேண்டும் . என் நாட்டில் போதுமான பாகத்தை 
இறங்கொற்றியாக அனுபவித்துக்கொள்ளலாம் 

பணம் 
காலையில் , 
சாம்ப : லக்ஷம் வராகனா 

! 
திரு. சே . : எங்கிருந்து வந்தது , யார் பணம் , என்று நான் 
கேட்கவேயில்லை . நான் கொண்ட சொந்தக் கடனாகவே பாவித்து , 
இம்மியும் குறையாமல் இறுத்துவிடுகிறேன் . அரசருக்குக்கூடத் 
தெரியவேண்டாம் . 

சாம்ப : ராஜ்யமே தங்கள் குடும்பத்தைச் சேறாவது தானே . 

திரு . சே . : சுவரை வைத்துக்கொண்டன்றோ சித்திரமெழுத 
வேண்டும் ? நாளையே நாடு முழுதும் என் கைவசமாகிவிடினுமே , 
மறுபேச்சின்றி இந்தக் கடனையிறுத்துவிடுகிறேன் : நான் வாக்குமாற 
மாட்டேன் என்பதையும் அறிவீர்கள் . 

சாம்ப : சந்திரஸுரியாள் திசைமாறி யுதித்தாலும் அதேது ? 
சங்க : திடீரென்று லக்ஷம் வராகனுக்கு எங்கே போகிறது ? 

திரு . சே . : அதெல்லாம் எனக்குத்தெரியாது நாளைக்காலையில் 
நான் சொன்ன நிபந்தனைப்படி பணம்வேண்டும் . இல்லாவிடின் , 


நாளை 


I. iv . ) ஒரு தமிழ் நாடகம் . 

25 
ஆபத்துக்குப் பாவமில்லை , என்று , நீங்களே சொல்வதுண்டே ; 
நாட்டுக்கு வந்தகேடு நாட்டாருக்கெல்லாம் பொதுத்தானே ? 
பொறுக்கி நாலுவீடுகளைச் சோதனை செய்தால் , ஒரு லக்ஷத்துக்கு 
நாலு லக்ஷம் கிடைத்துவிடும் ; கிடைக்கக்கூடிய வீடுகளும் தெரியும்: 
முதலில் என் வீட்டையே சோதிப்போம் ; பின்பு உங்கள் வீடும் , 
உங்கள் மருமகன் வீடும் ; -நம்மினும் நாட்டுக்கு வேண்டியவர்கள் 
யாரிருக்கிறார்கள் ? இதுவே கடைசி வழியாக எண்ணியிருக்கிறேன் . 

சாம்ப : அப்படி யொன்றும் வேண்டாம் . தாங்களும் சும்மா 
சொல்லுகிறீர்களே யொழிய, தங்கள் அடியை மிதித்தோர்க்குக்கூட 
அப்படிப்பட்ட துர் யுக்திகள் தோன்றாது . ஏன் , சங்கரா , உன் அம் 
மாமி எதோ சில ஆபரணங்களை விற்ற பணமும் , சீட்டு விழுந்த பண 
முமாக , கையில் வைத்துக்கொண்டிருந்தாளே ; தன்பேருக்கு நிலத்தில் 
போடவேண்டுமென்று சொல்லிக்கொண்டிருந்தாளே , 

சொல்லிக்கொண்டிருந்தாளே , என்னசெய் 
தாள் தெரியுமோ ? 

சங்க : நேற்றுக்கூட என்னிடம் சொன்னாள் ; அவளைக் 
கேட்டு, 
திரு . சே . 

நான் அணுவும் சொல் தவறமாட்டேன் ; நாளைக் 
காலையில் தானாபதியை அனுப்புகிறேன், பணத்தையுடனே அனுப்பி 

ஒற்றிச் சொத்துக்களைப்பற்றி . அவனுடன் ஏற்பாடுசெய்து 
கொள்ளுங்கள் . நடுநிசியாகிறது , நான்போய்வருகிறேன் . 

சாம்ப : பணம் பெண்டுகள் பணம் ; - மெள்ளப்பார்த்து இறங் 
குங்கள் , படி வழுக்காமல் , தங்கள் தயவையும் , தேசத்துக்கு வந் 
திருக்கும் ஆபத்தையும் உத்தேசித்து , 

திரு. சே .. ஒன்றும் பயப்படவேண்டாம் பணத்தைப்பற்றி ; 
அதிகமாய்ச் சொல்லவும் வேண்டாம் ; இந்த சமயத்தில் உதவியதை 
மறக்கமாட்டேன் . பணத்தைமட்டும் அதிகாலையில் அனுப்பிவிடுங் 
கள் . நில்லுங்கள் ; நான் போய்வருகிறேன் . (போதல் .) 


விட்டு , 


26 


திருமலை சேதுபதி : 


( I. V. 


ஐந்தாங் காட்சி . 
களம் : - சேதுபதி வீடு . ) 

( காலம் : - நள்ளிரவு . 
[ சோமசுந்தர சேதுபதி யாழ் வாசித்துக்கொண்டு பாடுதல் .] 
ராகம் - ஆனந்த பைரவி : 

தாளம் : ரூபகம் . 
பல்லவி . 
செல்லாயோ விரகம் சொல்லாயோ . 

அநுபல்லவி . 
மெல்லவென் உள்ளம் மயக்கி உருக்கியே 
அல்லல்வி ளைக்குமா தவியண் டையிலே - செல் . 

சரணம் . 
அஞ்சுகணை விஞ்சை மதன் மிஞ்சிடவே 
பஞ்சைஎன் மீது பரபரத் தெய்கிறான் ; 
கொஞ்சு கிளியவள் அஞ்சனக் கண்களென் 
நெஞ்சுமுன் நிற்கும் ஐயோ ! 
வஞ்சியவள் கிஞ்சுகவாய்ச் செஞ்சொல்களைப் 
புந்தியழிந்து புலம்புவேனோ பாவி ! 
பஞ்சவர்ணச்சிறை அஞ்சுகமே உனைக் 

கெஞ்சுகிறேன் , தஞ்சம் , உயிர் துஞ்சிடுமுன் - செல் . 
கோடிஸர்ப்பத்தின் விரலிலுள்ள நாகரத்தத்தைப்போல , ஒரு 
கொடிய மூர்க்கன் வசமன்றோ அவளிருக்கிறாள் ; அவனுக்கும் என் 
தந்தைக்குமோ தீராப்பகை ; இனி நான் சேரநாட்டுக்குச் செல்லும் 
வழியையும் காணேன் ; எத்தனைநாள் , அவள் , தன் தமையன் 
சொல்லைமீறி , எனக்காகக் காத்திருப்பாள் ? பெண்களும் ஆண்மை 
யைவிரும்பும் அவள் திவ்யஸௌந்தரியத்தை , நான் , எவ்வண்ணம் , 
எக்காலத்தில் அடையப்போகிறேன் ? என் தந்தையுடன் நான் 
கேரளத்துக்குப் போகாமலிருந்தேனில்லையே ! சீ ! இதென்ன மௌட் 
டியம் ! அவள் கட்டழகைக் கண்டுகளியாத கண்களும் , அவள் 
தேன்மொழியையும் வீணாகானத்தையும் கேளாத செவிகளும் , பொறி 
களாமோ ? சீவகனும் அவளை யாழில்வென்றிருக்கமாட்டான். சித் 
திரமெழுதுவதில்தான் என்ன விரைவு , என்ன சாமர்த்தியம் ! பவ 
ளக்கொடிகள் போன்ற அவள் மெல்லிய விரல்களால் என்னுருவம் 
எழுதப்பட்டதே இதுவரையும் கைவந்த ஜன்மஸாபல்யம் . நானும் 
எழுதுகிறேனே ! கானமயிலாடக் கண்டிருந்த வான்கோழி கதை 
தான் . அவள் மந்தஹாஸத்தை ஒருவாறு காட்டிவிட்டேன் , அவ் 
வளவு மோசமில்லை ; ஆனால் அவள் கண்களின் அழகையும் , மதர்ச் 


i . v . ] 


ஒரு தமிழ் நாடகம் . 


27 


சியையும் , மருட்சியையும் , ஆவியையும் , ஆத்மாவையும் அடியோடு 
கொள்ளை கொள்ளும் குளிர்ந்த ஆசைப்பார்வையையும் என்னால் 
எழுதமுடியவேயில்லை . அம்பிகாபதியைப்போல , 

உருகி உடல்கருகி உள்ளீரல் பற்றி 
எரிவ தவியாதென் செய்வேன் -- வரியாவ 
நஞ்சிலே தோய்ந்த நளினவிழிப் பெண்பெருமாள் 

நெஞ்சிலே யிட்ட நெருப்பு . 
என்று , நானும் நிஜமாகவே சொல்லலாம் . அவள் கண்களின் 
அழகை எப்படி விவரிப்பது ? பிறர் பிறர்க்கெண்ணி நோக்கி யியம் 
பரும் தன்மையதாயன்றோ இருக்கிறது . அதை யறியாமலா , ரவி 
கசிகாமணியாகிய நாயனார் , தகையணங்குறுத்தலை வருணிப்பதில், 
பத்தில் ஐந்துக்கவிகளால் கண்களையே புகழ்ந்து கூறினார் ! கண்ணை 
மட்டும் எழுதியெழுதிப்பழக நினைந்து இதில் நூறுகண்களுக்குக் குறை 
யாமல் எழுதியாய்விட்டது . ( ஒருசித்திரப் பலகையை எடுத்து . ) ஒன் 
றேனும் அவள் கண்களுக்குச் சிறிதும் ஒப்பில்லையே ... 

( தருமிகாச்சியார் பிரவேசித்தல் .] 
தருமி : இன்னும் தூங்கவில்லையா , சோமு ? அதென்ன சித்தி 
ரம் , நான் வந்ததும் மறைக்கிறாய் ? எங்கே , உன் வேலையை நான் பார்க் 
கக்கூடாதா ? 

சோமசு : ஒன்றுமில்லை ; எதோ எழுதிப் பழகிக்கொண்டிருந் 
தேன் . 

தருமி : இதென்ன, எல்லாம் கண்களால் நிறைந்திருக்கிறதே ? 
தேவேந்திரனது திருமேனியா ? 

சோமசு : அப்படித்தான் ஏதோவெழுதிப் பழகிக்கொண்டிருந் 
தேன் . 

தருமி : உன்தந்தையாரெங்கே ? ஒருவேளை இங்கிருப்பார்கள் 
என்றெண்ணியே வந்தேன் . உன்னிடம் சங்கதிகளைச் சொன்னார் 


களா ? 


சோமசு : என்ன விஷயம் ? நான் அவர்களைக் காணவில்லையே . 

தருமி : நீ எப்பொழுதும் ஏடும் , சித்திரக்கோலும் , யாழுமாக 
இருக்கிறாய் ; அவர்களுடன் சாப்பிடக்கூட வருகிறதில்லை . உனக்கு 
வரப்போகிற பெரும்பதவிக்குத் தக்கபடி நீயிருக்கவுமில்லை ; நாட்டு 
விஷயங்களைப்பற்றி நீ விசாரிக்கிறதேயில்லை. 

சோமசு : அம்மே ! ஐயா அவர்களிருக்க, எனக்கேன் அவ்விதக் 
கவலைகள் ? என்னபதவி வரப்போகிறது எனக்கு ? 


28 


திருமலை சேதுபதி 


[ I. V. 


தருமி : முன்பொருநாள் சன்னையாகச் சொன்னாராம் ; நேற்று 
மாலையும் , திரும்பவும் இன்று காலையும் அரசரே வாய்விட்டு ராசசபை 
யில் சொன்னாராம் ; நாடெங்கும் பிரஸ்தாபப்படுகிறது : நீ இளவரச 
னாகி , அவருக்குப் பின்பட்டத்துக்கு வரவேண்டுமாம் . 

சோமசு : இளவரசர்தான் ஒருவர் இருக்கிறாரே ? 

தருமி : அந்தச் சண்டாளன் பேர்சொன்னாலும் குடிப்பெண் 
கள் நடுங்குகிறார்கள் ; நாட்டில் ஒருத்தியேனும் உத்தமபதிவிரதையா 
யிருந்தால் , அவள் கற்பின் மகிமையினாலாவது , அந்தப்பாதகன் பட்ட 
மாளாமல் போகவேண்டும் . இத்தனை நாளும் தானாக ஊரையழித்தது 
போதாமே , இப்பொழுது சேரமானோடு சேர்ந்துகொண்டு, நாட்டையே 
கெடுக்கத் தலைப்பட்டிருக்கிறானாம் . 

சோமசு : அதென்ன அம்மா ! நானொன்றும் கேள்விப்பட 
வில்லையே . 

தருமி : அவனும் சேரமான் தளவாயுமாகப் படையெடுத்து 
வந்து , நெல்லைக் கோட்டையைச் சூழ்ந்துகொள்ள விரு 

துகொள்ள விருக்கிறார்களாம் . 
நம்ம மகாலிங்கத்தினிடத்திலிருந்து ஆள்கள் வந்திருக்கிறார்கள் ; இங் 
கேதான் சாப்பிட்டார்கள் . உன் தந்தையார் , நம்மசேதுக்கரைநாட் 
டில் ஒரு பாகத்தை அடைமானம் பண்ணிப் பணம் சேர்த்தாவது , 
ன்னும் இரண்டு நாள்களில் ஆளும் பண்டமும் சேகரித்துக்கொண்டு , 
சண்டைக்குப் புறப்படப்போகிறார்கள் ; இவர்கள் ஊரைவிற்கும்படி , 
நாடும் அரசும் அஸ்தமித்துப்போய்விட்டது . 

சோமசு : சேரமான் தளவாய் மட்டுமோ , - [ மறைவாய் ) ஐயோ ! 
என் மனம் பதறுகிறதே ! அந்தப்பாவி மூலமாய் என் மாதவிக்கு 
என்ன ஆபத்துண்டாகுமோவே ? 

தருமி : சேரமான் தளவாய் சேனையும் , இந்த ஊர்ப்பழிகாரனும் . 
சோமசு : அம்மே ! ஐயா அவர்களுடன் நானும் செல்வேன் . 

தருமி : உன் தந்தையாரும் அப்படியே தான் விரும்புகிறார்கள் ; 
நான்தான் தடுத்துச்சொன்னேன் ; இளவரசுக்குரிய நீ இங்கேயே இரு 
க்கவேண்டுமென்று, அரசரும் விரும்பினாராம் ; உன் தந்தையார் , ஒரே 
பிடிவாதமாய் , நீயும் கூடப்போகவேண்டுமென்றே சொல்கிறார்கள் ; 
அவர்கள் சொல்லிவிட்டால் , மாறுவதுண்டா ? நீ இஷ்டப்படாவிட் 
டாலும் போகவேண்டுமாம் . 

சோமசு : அவர்கள் யுத்தத்துக்குச் செல்ல , இந்தவயதில் நான் 
வீட்டிலிருந்தால் , பேடியென்று என்னை நாட்டார் ஏசார்களா ? 

( திருமலை சேதுபதி பிரவேசித்தல் .] 
ஐயா ! கும்பிடுகிறேன் . 


1. v . ) 


ஒரு தமிழ் நாடகம் . 


29 


. 


திரு . சே : சிரஞ்சீவியாய் , சுகமாயிரு ! சோமு , உன்னைக்காண 
வே இல்லையே ; அரசர்கூடவிசாரித்தார் . தருமி , மகனிடம் சங்கதி 
களைச் சொல்லினையா ? 

தருமி : சொல்லிக்கொண்டிருந்தேன் , நீங்களும் வந்தீர்கள் . 
அவனும் உங்களுடன் யுத்தத்துக்குச் செல்ல விரும்புகிறா 

திரு . சே : என்மகனே ! ( அவனைத்தழுவிக்கொண்டு .) இப்பொ 
ழுது தான் என்கவலை நீங்கிற்று , என் மனமும் குளிர்ந்தது . கோயி 
லென்றும் திருப்பணியென்றும் ஓயாதபயித்தியம் பிடித்து , ஒருதய 
வஞ்சகப்பார்ப்பான் வலையிற்சிக்கி , நாட்டையெல்லாம் பாழாக்கி , 
பாண்டிய நாடென்று முன்பு சிங்கசொப்பனமாயிருந்ததுபோய் , இப் 
பொழுது யாரும் இகழும்படி செய்துவிட்ட ஓரரசனுக்குப்பின் , யாழும் 
சித்திரக்கோலுமே கதியாக வீண்பொழுதுபோக்கும் ஒருபேடிபட்டத் 
துக்கு வந்தால், நாடு இன்னும் அலங்கோலமாய் விடுமேயென்று , மனம் 
வருந்திக்கொண்டிருந்தேன் ; அவ்வாறாவதினும் , யுத்த வீரமும் மனோ 
தீரமுமுள்ள அந்தப்பாவியேனும் பட்டத்துக்குவருவதே திறமென்று 
கூட நினைத்தேன் ; இப்பொழுது தான் என்கிலேசம் ஒழிந்தது . 
சோமு ! நாம் நாளையே புறப்படவேண்டும் . 

சோமசு : ஐயா ! நான் இப்பொழுதே சித்தமாகிறேன் . போதல் .] 
திரு . சே : தருமி ! இப்பொழுதுள்ள என் 2 

உளமகிழ்ச்சியை 
என்னென்று சொல்வேன் ! ஒரேமகன் , ஊழ்வசத்தால் அரசாட்சிக் 
குரியவன் , வெறும்பேடி போலிருக்கிறானேயென்று நொந்துக்கொண்டிரு 
ந்தேன் ; இனிக்கவலையில்லை . 

தருமி : உங்களுக்குப் பிறந்தபிள்ளையில்லையா ? விரையொன்று 
போடச் சுரையொன்று முளைக்குமா ? இதெல்லாம் விளையாட்டு ; குடி 
யென்றும் கூத்தியாளென்றும் கெட்டுப்போகாமல் , இப்படியாவதிருக் 
கிறானேயென்று நான் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் . 

திரு . சே : அது மெய்யே : இந்தயுத்த முடிந்து வந்தவுடன் , இ 
னித்தா மசிக்காமல் , அவனுக்குக் கலியாணமும் நடத்திவிடவேண்டும் ; 
நாம் இதுவரையும் நினைத்திருந்தபடி , பாளையப்பட்டுப் பெண் ஒன்று 
மிசையாது ; இராசபதவிக்கேற்க ஒருபெண்ணைத் தேடவேண்டும் ; 
வயது இருபத்தொன்றாய்விட்டது . 

தருமி : அவன் குணத்துக்கும் அழகுக்கும் ஏற்றபெண்ணாகவும் 
இருக்கவேண்டும் . நாதா ! நானும் கூடவரலாமோ ? 
திரு . சே : 

எங்கே ? 
தருமி : நெல்லைக்கு . 
திரு . சே : தருமி , இதென்ன பேச்சு ? சேதுபதிகளின் மனைவிமார் 


30 


திருமலை சேதுபதி : 


[ [ . V. 


வழக்கமாய் முகவையம்பதியாமனைக்கு வெளியேவருகிறதேயில்லை. 
இந்தநாட்டின் அலங்கோலத்தினால் நான் இங்கே நீடித்துத்தங்கும் 
படி நேர்ந்து , உன் பிரிவாற்றாமையால் உன்னையழைத்து வந்திருக்கி 
றேன் ; இந்த யுத்தம் இரண்டொருமாதங்களுக்குள் முடிந்து , - ஒரு 
வேளையுடனே முடிந்தாலும் முடிந்துவிடலாம் , - நான் திரும்பிவிடு 
வேன் ; இல்லாவிடின் சாஸ்திரியார் குறையும் பாழாக்கிவிடுவார், 
கோயிலும் சாமியும் தவிர மற்றொன்றுமிராது . இதற்குள் நீ நெல்லை 
க்கு வருவதேன் ? நாளைக்காலையில் , நீ முகவையம்பதிசெல்ல , பல்லக் 
கும் பரிவாரமும் சட்டமிட்டிருக்கிறேன் இன்னும் இரண்டுசாமநே 
ரம் தான் உன்கூட நான் இப்பொமுது , 

தருமி : நாதா ! இதுவரை நான் உங்கள் சொல்மீறி நடந்தவ 
ளில்லை , எப்பொழுதும், நடக்கவுமாட்டேன் ; சிறுவயது , உங்கள் கூட 
வரவேண்டுமென்று ஆசைப்படவுமில்லை. நீங்களும் சோமுவும் 
மூன்று மாதகாலமாய்க் கேரளத்துக்குத் தூது சென்றபொழுதோ, எத் 
தனையோ தடவைகளில் என்னைத் தனியே விட்டுவிட்டு நீங்கள் யுத் 
தங்களுக்குச் சென்ற காலங்களிலோ , நான் கூட வந்தேனா, வரவிரும் 
பினேனா ? நெடுநாளைக்குப்பின் , எத்தனையோ விரதங்களும் தீர்த்த 
யாத்திரைகளும் ஓமங்களும் தானங்களும் செய்து , என் மலடிப் பட் 

ஒரு 

செல்வ மகன் பிறந்தான் ; அவன் பிறந்த அறை 
யில் நான் செத்துப் பிழைத்தவளென்று நாடெலாம் சொல்லும்படி 
படாதபாடுபட்டேன் ; அந்த சமயத்திலேகூ.ட , என் தேகநிலைமையை 
யும் பெரிதாக மதியாமே , எவனோ கன்னடத்தான் இந்நாட்டுப் போர் 
வீரர் சிலரை மூக்கையறுத்து அவமானப் படுத்திவிட்டானென்று , 
நீங்கள் , தெய்வமே துணையாக என்னைப் போட்டுவிட்டு , திண்டுக்கல் 
சென்று யுத்தஞ்செய்து , கன்னடத்துவீரர் மூக்குக்கள் ஒரு கப்பறை 
நிறைய அரசருக்குக் காணிக்கையாக அனுப்பினீர்கள் ; அப்பொழு 
தும் உங்கள் வீரப்பிரதாபத்தைக்கேட்டு மகிழ்ந்தேனேயன்றி , என்னை 
விட்டுப்போன கொடுமையைப் பெரிதாகப் பாராட்டவில்லை. 
டையும் புகழையும் அரசரிலும் பதின் மடங்கு அதிகமாக அபிமானித் 
துத் , தம் சொந்த நன்மையைத் துரும்பாய் மதித்தொழுகுபவர் நீங் 
களென்பதை , நான் இன்னும் அறியாதவளில்லை .. இந்தச் சண் 
டைக்கு நம் சீமைகளை அடைமானஞ்செய்து ஆளும் பண்டமும் 
சேர்ப்பதாகச் சொன்னீர்கள் , நான் எதாவது தடைசொன்னேனா ? 
நீங்கள் நெல்லைக்குப் போவதாகச் சொன்னது முதல் , -- நான் வெளி 
யிலே காட்டிக்கொள்ள வில்லை ; என்னால் ஏன்றமட்டும். 
கொண்டிருக்கிறேன் , - எனக்கு ஏதோ நெஞ்சம் பதறுகிறது ; சோமு 
வும் உங்களுடன் செல்வதாக உறுதியானபின் , என் மனம் படும் 
பாட்டை நான் எப்படி விண்டு காட்டுவேன் ? இதோ , என் வலக் 


டத்தை நீக்க 


நாட் 


அடக்கிக் 


I. v . ) 


ஒரு தமிழ் நாடகம் . 


31 


கண்ணும் , தோளும் , புருவமும் துடிக்கும் துடிப்பை நீங்களே 
பாருங்கள் ; என்ன ஆகாத காலமோ , என்னவரவிருக்கிறதோ , கட 
வுளுக்குத் தெரியும் ; உங்களையும் சோமுவையும் பிரிந்து ஒருநாளே 
னும் என்னால் இச்சமயம் தனித்திருக்கமுடியாது ; மனோவிசாரமே 
என்னுயிரை மாய்த்துவிடும் . என்மேல் அன்புண்டானால் , கடுகள 
வேனும் என்மேல் இரக்கமுண்டானால் , இந்த ஒரு பிரார்த்தனைக்கும் 
இரங்கி , என்னையும் கூடவே அழைத்துச் செல்லுங்கள் . 

திரு . சே : தருமி ! என் கண்ணாட்டி ! அபசகுனம்போல் 
அழாதே ; உன்னையும் கூட்டிக்கொண்டே போகிறேன் . என்ன , மற 
வர் குலத்தில் பிறந்தவளாக நீ தோற்றவில்லையே , உன் கோழைமை 
யைப் பார்த்தால் . 

“ கெடுக சிந்தை கடிதிவள் துணிவே : 
மூதின் மகளிர் ஆதல் தகுமே : 
மேனாள் உற்ற செருவிற்கிவள் தன்னை 
யானை எறிந்து களத்தொழிந் தனனே ; 
நெருநல் உற்ற செருவிற்கிவள் கொழுநன் 
பெருநிரை விலங்கி யாண்டுப் பட்டனனே ; 
இன்றும் , செருப்பறைகேட்டு விருப்புற்று மயங்கி 
வேல் கைக்கொடுத்து வெளிது விரித்துடீஇப் , 
பாறுமயிர்க் குடுமி எண்ணெய் நீவி , 
ஒரு மகனல்ல தில்லோள் , 

செருமுக நோக்கிச் செல்கென விடுமே . 
என்னும் புறப்பாட்டு , உன்போன்ற ஒரு மறத்தியைப் புகழ்வது 
தானே . 

தருமி : நாதா ! உங்களுக்கேனும் சோமுவுக்கேனும் எதாவது 
வந்துவிட்டால் , நான் எப்படிச் சகிப்பேனோ அறியேன் ; நினைக்கவே 
என் மனம் திடுக்கிட்டு நடுங்குகிறது . அப்படி. யேதாவது நேர்வதா 
யிருந்தால் , என்னை முதலில் உங்கள் கையாலேயே கொன்று விடுங்கள் . 

திரு . சே . : நீ இவ்வளவு கோழையென்று நான் தெரிந்து 
கொள்ளவில்லையே ; சாவென்ன, எல்லாருக்கும் எந்த நிமிஷத்திலும் 
வரக்கூடியதுதானே . 

தருமி : நீங்கள் அருகே இருக்கு மட்டும் நான் ஒன்றுக்கும் 
அஞ்சமாட்டேன் , 

திரு . சே .: என்ன சூரத்தனம் ! நான் மட்டும் போதுமோ ? 
நூறுபடைவீரரேனும் வேண்டாமோ ? 

போவோம்வா , வெகுநேர 
மாய்விட்டது ; நீயும் கூட வருவதற்கு ஏற்பாடுகள் செய்யவேண்டும் . 


32 


திருமலை சேதுபதி : 


[ I. V. 


தருமி : எனக்காக அதிக சிரமம் ஒன்றும் வைத்துக்கொள்ள 
வேண்டாம் ! என்னைப்பற்றிக் கவலையும் வேண்டாம் . புறப்பட 
இரண்டு மூன்று தினம் செல்லுமென்கிறீர்களே ; நாளையே புறப்படுவ 


தேன் ? 


கடு 


திரு . சே . : பணங்கிடைக்கத் தாழ்க்குமென்று நினைத்தேன் ; 
சாஸ்திரியார் பேராசையால் , எளிதில் கிடைத்துவிட்டது ; 
மானால் நாளையே புறப்படவேண்டும் . 

தருமி : அவர் பேராசையால் பணங்கிடைத்ததென்றால் விளங்க 
வில்லையே . 

திரு . சே . : நம்ம சீமையை அடைமானங்கொண்டு , அவரே 
தந்துவிட்டார் . 

தருமி : என்ன , இளவரசரால் நாட்டுக்குவந்த கேட்டுக்கு , நீங் 
கள் பூர்வசொத்தை அடைமானம் பண்ணுகிறது ; பிரதானியே 
கடன் கொடுக்கிறதா ? 

திரு . சே . : உன் ஐந்து விரல்களையும் பார் , மனிதருக்குள்ளும் 
தாரதம்மியம் அப்படித்தான் . இராமனாண்டாலென்ன இராவண 
னாண்டாலென்ன அவருக்கு ? செல்லுபட்டும் மந்திரி , செல்லாவிட் 
டால் புரோகிதன் . நாடு எக்கேடு கெட்டாலென்ன ? அரசுக்கேற்ற 
அமைச்சு வாய்த்திருக்கிறது . போவோம் , வா , ( போதல் .) 


ரா 


ii . i . ) 


ஒரு தமிழ் நாடகம் . 


33 


இரண்டாம் அங்கம் . 
( களம் - நெல்லைக்கோட்டையும், கோட்டைப்புறத்தே பாசறையும் .) 

முதற்காட்சி . 
களம் : -- கோட்டை மதிலின்மேல் ஒரு காவற்கூடம் .] [ காலம் : மாலை . 
(சண்முகத் தேவனும் நெல்லையப்பச் சேவனும் பேசிக்கொண்டிருத்தல் . ) 

நெல்லையப்பத்தேவன் : நாள் எட்டாயும் , இன்னும் என் சேனை 
ஆறுதாண்டி இக்கரை வரவில்லை ? 

சண்மு . : இப்பொழுதே வெள்ளம் மார்புக்குவருகிறது ; தாண் 
டிய பின்பு பெருக்கெடுத்துக் கண்ணிக்குள் சிக்கினதுபோல் அகப் 
பட்டுக்கொண்டுவிட்டால் எப்படி என்ற பயந்தான் . 

நெல்லை : சின்ன மகாராசா என்ன சொல்லியும் , தலைவர் இடங் 
கொடுக்கவில்லையே ; காலையில் வந்த தூதுக்குப் பதில் , பனங்காட்டு 
நரி சலசலப்புக்கு அஞ்சாது என்று , பழமொழியோதி அனுப்பிவிட் 
டாரே ; என்ன துணிவு இது ! 

சண்மு : இந்த மிரட்டுக்கெல்லாம் மசிகிறவரா இவர் ? நம் 
மூர்க் கோவையில், அந்தப் பழமொழியை வைத்தே ஒரு 

கவிசொல்லி 
யிருக்கிறார் . நேற்றுக்கூடப் படித்துக்கொண்டிருந்தேன் ; துறை , 

கிளவி வேட்டல் . 
மனங்காட்டு மாசனை வான்காட்டுக் கோட்டு மதியிதெனத் 
தனங்காட்ட நெல்லைத் தடங்காட்டு மாம்பல் தனிமலர்கள் 
தினங்காட்டை வேட்டிடச் சேந்தசெவ் வாம்பல் திறந்திலதால் 
பணங்காட் டிகலனக் காட்டொலி யஞ்சாப் பழமொழியே. 
நெல்லை : சுமைதாங்கி , என்று ஒரு பாட்டு வருமே , அதெப் 


படி ? 


சண்மு : அந்தக் கவியா ? 

அது வேறு துறை : 

மருங்கணைதல் . 
உமைதாங்கு மேனி நதிதாங்கு வேணி உருத்திரனை 
அமைதாங்கு நெல்லைப் பொழில்வரு வீர்சிலம் பார்ப்பரிக்க 
இமைதாங் கரிதிடை யாற்றாதென் றே , என் னிருபுயமும் 
சுமைதாங்கி யாக இறக்கிடு வீர் நுந் துணை நகிலே . 
நெல்லை : இவருக்குக் கவிபாடும் திறம் எப்படி வந்தது ? 
சண்மு : சேதுபதிகூடவே நெடுநாளிருந்து பழகி இவரும் 


34 


திருமலை சேதுபதி : 


[ II . i . 


தேறிவிட்டார் . செந்தமிழும் நாப்பழக்கம் என்று சொல்வதில் 
லையா ? 

நெல்லை : மதுரைச் செய்தி யொன்றும் இன்னும் தெரியவில் 
லையே . 

சண்மு : பன்னிரண்டு காதத்துக்குக் குறைவில்லை ; வழியெல் 
லாம் காடுமோடும் . தலைவர் சென்ற புதன்கிழமை அனுப்பின செய்தி 
எட்டி , அங்கிருந்து புறப்பட்டு வரவேண்டும் . ஐந்தாறுபேர் வேக 
மாய்ப் போவதெப்படி , ஒரு தண்டு வழிப்பட்டு வருவதெப்படி ? 

நெல்லை : சீட்டுப்புறாவினிடம் எழுத்தனுப்பமாட்டார்களா ? 

சண்மு : அதற்கென்றே தலைவர் நாலுபுறாக்களும் அனுப்பினார் ; 
பதிலனுப்பியிருந்தால் , இதற்குமுன்பே செய்திதெரிந்திருக்கலாம் . 

நெல்லை : ஒருவேளை சின்னமகாராசா சொன்னது மெய்யாயிரு 
ந்தால் , யார் வரப்போகிறார்கள் ? சேனாபதி கன்னடத்துக்கும் , சேது 
பதி சிங்களத்துக்கும் போயிருக்கிறார்களாமே. 

சண்மு : அவர் பேச்சு ஒன்றையுமே நம்பலாகாது ; இந்நாடுசெ 
ய்த பாவமெல்லாம் உருவெடுத்துவந்த நாசகாலன்போல வந்திருக்கிறார் 
அவர் ; அவரால் விளைந்த கேடே இது . 

நெல்லை : எப்படியிருந்தாலும் , இளவரசரில்லையா அவர் ? 
நாளையே பட்டத்துக்கு வந்தாலும் வரலாம் ; அப்பொழுது நம்ம தலை 
வரையும் இந்நகரத்தாரையும் என்ன தான் செய்யார் ? கோட்டைவா 
சலைத் திறப்பதில்லையென்று தலைவர் ஒரேபிடிவாதமாய்ச் சாதித்து 
விட்டவுடன் , கேரளத்துத்தளவாய் அவரைக் கேலிபண்ண , எவ்வளவு 
கிலேசத்தோடும் சினத்தோடும் திரும்பிப்போயிருக்கிறார் அவர் ! என 
க்கு அவரைக்கண்டால் பயமாகவே யிருக்கிறது . எப்படி யிருந்தா 
லும் அரசர் கூடப்பிறந்த தம்பியில்லையா ? ஒருவேளை , அரசரே , தம் 
தம்பியை இப்படித்தலைவர் ஏளனஞ்செய்து விட்டதற்காக , சினமுறுவா 
ரென்று எண்ணுகிறேன் . 

சண்மு : நம்மதலைவர் என்னவந்தாலும் சரியென்று துணிந்து 
விட்டார் . ஆறிலும் சாவு நூறிலும் சாவு , " என்று பழமொழி 
ஒதுகிறார் , 

நெல்லை : கோட்டைவாசலைத்திறந்து தம்மை எற்றுக்கொண்டா 
ல் , நம்மதலைவருக்குச், சித்திராநதிக்குத் தெற்கேயுள்ள சீமைத்தலைமை 
யெல்லாம் கொடுப்பதாக , சின்ன மகாராசாவும் சேரமான் தளவாயும் 
இரகசியமாகத் தூதனுப்பினார்களாமே ? 

சண்மு : இராச்சியமே தமக்கு வருவதாயிருந்தாலும் அப்படிப் 
பட்ட துரோகத்துக்கு அணுவும் இசையமாட்டார் இவர் . 


II . i . ] 


ஒரு தமிழ் நாடகம் . 


35 


நெல்லை : -- எதிரிகள் தண்டு பதினாயிரமிருக்கும் , நம்ம ஆட்கள் 
முந்நூறுக்கு மேலில்லையே , மதுரையிலிருந்து உதவிவருகிறதாயும் 
இல்லையே , என்று ஒருவேளை மலைந்து , -- 
சண்மு : அதற்கெல்லாம் அஞ்சுகிறவரா ? 
அலகில்வெற்றியும் உரிமையும் இவையென 

அவயவத்தினில் எழுதிய அறிகுறி 
அவையெனப்பல வடுநிரை யுடையவர் ; 

அடி . புறக்கிடில் அமரர்தம் உலகொடிவ் 
உலகுகைப்படும் எனினும் , அ தொழிபவர் ; 

உடல் நமக்கொரு சுமையென முனிபவர் ; 
உயிரைவிற்றுறு புகழ்கொள் உழல்பவர் , 
என்று சயங்கொண்டார் பாடியிருப்பது , இவரைப்போன்ற சுத்த 
வீரரைத்தானே . 

நெல்லை : யாராவது உதவிக்குவருமுன் எதிரிகள் வந்து கோட் 
டையைச் சூழ்ந்துகொண்டால் , வெளியேயிருந்து பண்டங்கள் வரமுடி 
யாதே , பண்டசாலையிலும் ஊரிலுமாகவுள்ள தவசமெல்லாம் இரண்டு 
மூன்று மாதத்துக்காவது போதுமா ? 

சண்மு : நல்ல அறுப்புச்சமயத்தில் வந்துவிட்டார்கள் . வெ 
ளியே நின்றும் நெல்வண்டிகள் வருவது நின்றுவிட்டால் , ஒருமாதம் 
கடத்துவதே அரிதாய்விடும் .-- அதோ தலைவர் வருகிறார் . 
( மகாலிங்கஞ் சேர்வையும் ஓர் அடைப்பைக்காரனும் பிரவேசித்தல் ). 

மகாலி : இங்கேயா இருக்கிறீர்கள் ? மதுரையிலிருந்து சீட்டுப் 
புறாவந்திருக்கிறது : இந்த எழுத்தைப் பார்த்தால் , முன்பு ஒருபுறா 
அனுப்பினதாகத் தெரியவருகிறது .; அது எங்கோதவறியிருக்கிறது ; 
இந்தப்புறாவைச் , சேதுபதி , வழியிலிருந்து அனுப்பியிருக்கிறார் ; ஆ 
ளும்பண்டமுமாக வருகிறார் ; நாளையேவந்துவிடுவார் ; இளவரசர் 
கூறியதெல்லாம் வெறும்புளுகே . 

நெல்லை : ஒருவேளை நாம் அதைரியப்படாமே சும்மா எழுதிய 
னுப்பியிருந்தாலோ ? 

மகாலி : அவர் கைப்பட எழுதியிருக்கிறாரே ; கிழக்கேயுதிக் 
கிற சூரியன் மேற்கேயுதித்தாலும் அவர் வாயில் பொய்வருமா ? 

சண்மு : நாளையே எப்படி வந்துவிடக்கூடும் ? 

மகாலி : தண்டை விரைவாக நடத்துவதில் அவருக்கு நிகர் 
யார் ? கன்னடத்துப் போருக்குப் போகும் போது , ஒருநாள் ஐங்கா 

ரத 
வழிகூடச் சென்றோம் . 


36 


திருமலை சேதுபதி : 


[ II . i . 


அதிலும் 


சண்மு : கேரளத்தார் ஆறுதாண்டிக் கோட்டையைச் சூழ்ந்து 
கொள்ளுமுன் , எப்படியாவது வந்துவிட்டால் போதும் ; இல்லாவிட் 
டால் , கோட்டைக்குள் வரமுடியாது . 

மகாலி : யுத்த வீரனுக்கு முடியாததொன்றில்லை. 
அவர் என்ன , சாமானியரா ? 

நெல்லை : சின்ன மகாராசாவும் நல்ல யுத்தவீரரில்லையா ? 

மகாலி : அவர் புத்திதான் பாழானகாமத்தால் செல்லரித்தது 
போல் மட்கி , அவர் வீரமெல்லாம் பேடிகைவாளாய் விட்டதே . சேனை 
அக்கரைவந்து நாள் எட்டாகிறது , இன்னும் யோசனையாகத்தானே 
இருக்கிறது . மந்திரத்தால் மாங்காய் விழுந்துவிடாதா என்று பார்த்துக் 
கொண்டிருக்கிறார்கள். 

நெல்லை : சேனை பதினாயிரத்துக்குக் குறைவில்லையாமே . 
மகாலி : வெறும்புளுகு ; ஒன்றுக்கு இரண்டு சொல்லுவார்கள் . 

நெல்லை : அப்படியே இருந்தாலும் , நம்ம முந்நூறாள் எந்த 
மூலைக்குக் காணும் ? 

மகாலி : ஆயிரங் காகத்துக்கு ஒருகல்தானே. 
நெல்லை : சேரநாட்டார் என்ன அவவளவு பயங்கொள்ளிகளா ? 

மகாலி : இரும்பைக்கடிக்கிற குதிரை மனிதனைக்கண்டால் சும் 
மாவிடுமா என்று அஞ்சுகிறவர்கள் தானே ? எல்லாம் பெண்ணரசு ; 
ஆண்களுக்கேது வீரம் ? பலாப்பழமும் தேங்காயெண்ணெயுமாக மே 
லுக்குத்தான் பளபளப்பு ; ஒருமறக்குஞ்சு கேரளத்தார் ஒன்பதுபே 
ரை விரட்டாதா ? 

நெல்லை : போர்யானைகள் உண்டாம் . 

மகாலி : யானைப்போரெல்லாம் குரங்கு பேனெடுப்பது போ 
லாகும் : மத்தகத்தில் இரண்டம்பு பாய்ந்தால் , திரும்பித் தன்பக்கத் 
தாரையே மிதித்துக்கொண்டு ஓடிவிடும் ; கேரளத்துயானைகளுக்கு 
மலைகளிலிருந்து மரங்கள் இழுத்து முரட்டுவேலைசெய்யும் பழக்கமு 
ண்டு ; போர்ப்பழக்கமெல்லாம் வெறும் பேருக்குத்தான் . அதென்ன 
அரவம் , படைவரத்தொலி போலிருக்கிறது ? சண்முகரே , பரணிலே 
றிப்பாரும் . 

( சண்முகத்தேவன் உயர்ந்ததோர் பாணிலேறிப் பார்த்தல் .) 
சண்மு : ஒன்றுந் தெரியவில்லை .. 
நெல்லை : சேரமான் சேனை வருகிறதாயிருக்குமோ ? 
மகாலி : வந்தாலென்ன ? கிழக்கேபாரும் . 
சண்மு : சேரமான் சேனை ஆறுதாண்ட வந்திருக்கிறது . 


[ I. 1. ) 


ஒரு தமழ மாடயை . 


நகரவா : 


நெல்லை : இனி நாம் தொலைந்தவர்களே . 

மகாலி : என்ன பேடித்தனமிது ? கீழேவாரும் , சண்முகரே . 
நூறு வில்லாட்களைத் திரட்டிக்கொண்டு , ஓட்டா மாய் ஆற்றுக்கரைக்குப் 
போய் , ஆறுதாண்டவொட்டாமல் மறித்துச் , சிறிதுதவக்கப்படுத்தி 
விட்டு , அகப்பட்டுக்கொள்ளாமல் திரும்பிவந்துவிடும் . அதற்குள் , 
இங்கேவேண்டிய ஏற்பாடுகளைச் செய்துவிடுகிறேன் . 

( சண்முகத்தேவன் பரணிலிருந்து இறங்கிவர் து போதல் .) 
சிந்துபூந்துறைக் காவலாளிகள் தூங்குகிறார்களோ 
( கோபாலகனபாடிகளும் , சோணாசல ஓதுவாரும் , இன்னும் 

சிலக்கரவாசிகளும் ஓடி வருதல். ) 

தலைவர் எங்கே ? தலைவர் எங்கே ? கேரளத்துப்படை 
வந்துவிட்டதே ! 

மகாலி : ஏன் இப்படிப் பதறுகிறீர்கள் , சனங்களே ? படை 
இன்றுதானா வந்தது ? அது வந்து எட்டுநாளாகவில்லையா ? முதலில் , 
புளுகும்புரட்டுமாக மிரட்டிப்பார்த்தார்கள் , பலிக்கவில்லை ; இப்பொ 
ழுது பயமுறுத்தப் பார்க்கிறார்கள் . எவராலும் அசைக்கத்திருப்ப 
முடியாத கோட்டைக்குள் இருக்கும் உங்களுக்கு என்னபயம் ? பெ 
ரியதோர் சேனையோடும் பண்டங்களோடும் நாளையே சேதுபதி வந்து 
விடுகிறார் ; பின்பு சேரமான் சேனையெல்லாம் சூறாவளிமுன் பூளைப் 
பூப்போற்பறந்துவிடும் ; அவர்பெயரைக் கேட்டாலே ஓடிவிடுவார்கள் . 
னிந்தப்பதற்றம் உங்களுக்கு ? “ செம்புகாட்டிய கண்ணிணை பாலெ 
னத்தெளிந்தீர் , என்பதற்கோர் உதாரணமாய்க் காணுகிறீர்களே . 

கோபால : மஹா ப்ரபோ ! நான் பிராமணன் ; ஆத்திலே 
ஸம்ஸாரம் , புத்ரி , இரண்டு பேருக்கும் ப்ரஸவகாலம் ; இன்றைக்கோ 
நாளைக்கோ என்றிருக்கிறது ; இந்த ஸமயத்திலே யுத்தம் வந்துவிட் 
டால் , -- பூ ! பூ ! பூ ! அழுகிறான் .) 

மகாலி : வந்துவிட்டாலென்ன ? நீங்கள் மட்டும் சிரஞ்சீவி 
களா , அல்லது காடெல்லாம் எலும்பாய் விடுமா ? இவ்வளவு ஞான 
மில்லாமல் , பிராமணன் என்று சொல்லிக்கொள்கிறீரே , வெட்கமில் 
லையா ? எல்லாருக்கும் சாவு பொதுத்தானே ? ஆனால் , மனோ 
தைரியமும் விவேகமும் உள்ளவர்கள் , வாழ்நாள் முடிவில் ஒரு 
முறையே சாகிறார்கள் ; உம்மைப்போன்ற பேடிகள்தான் , ஒவ்வொரு 
அற்பசங்கடத்திலும் மரணபயத்தையும் துன்பத்தையும் அனுபவித்து , 
வாழ்நாள் முடியுமுன் பலமுறை செத்துச் செத்துப் பிழைக்கிறார்கள். 
சோணாச : ஐயா தலைவரே ! 
ஐயா தலைவரே ! மலைநாட்டுத் 

மலைநாட்டுத் தண்டுவந்தவுடன் 
தாங்கள் கொடுத்த கட்டளைப்படி , என்னிடமிருந்த ஏழு கோட்டையும் 


00 


[ II . 11 . 


சொல்லிக்கொண்டேயிருக்கிறேன் ; நீங்கள்தான் 

தருமலை சேதுபது : 
பதக்கே நாலுபடி நெல்லையும் கோட்டைப் பண்டசாலையில் ஒப் 
பித்துவிட்டேன் . எனக்கும் , என் பெண்சாதிக்கும் , நாலு குழந்தை 
களுக்குமாக , இன்று நாழியுரி அரிசியே கொடுத்தார்கள் ; எனக்கு 
அரைவயிறுகூட நிறையவில்லை.. 

மகாலி : வயிற்றில் வாட்டத்தைக் காணோமே ? நாணேறிட்ட 
விற்போல் இருக்கிறதே ? அடா, பாவி ! கடவுள் உனக்கு வயிற்றை 
மட்டுமோ கொடுத்திருக்கிறார் ? இந்தத் தறுவாயில் இதைவந்து 
சொல்லவந்தாயே ! சோறுபற்றாமல் , உன் மானத்தையும் சுட்டுத் 
தின்றுவிட்டாயா ? உன்னையும் இந்தப் பிராமணனையும் போன்றவர் 
கள் , சேரமானுக்கோ , மற்றெவனுக்கோ , அடிமைகளாகி வயிறு வளர்க் 
கச் சிறிதும் பின்வாங்கமாட்டீர்கள் . இப்படியும் ஒரு பிறவியா ? 
காட்டு விலங்குகளுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் என்ன ! போங் 
கள் , கோயிலுக்குச் சென்று , சேதுபதி சேமமாய் சீக்கிரம் வந்து சேரு 
மாறு , நெல்லையப்பரையும் காந்திமதிச் தாயையும் வேண்டிக்கொள் 
ளுங்கள் . எனக்கு வேறு வேலையிருக்கிறது . நெல்லையப்பரே ! பரண் 
மேலேறிக்கொள்ளும் ; இதோ நான் அனுப்பும் வேவுகாரர் மூலமாக, 
ஆற்றுக் கரையில் நிகழும் விசேஷங்களை , எனக்குத் தெரிவித்துக் 
கொண்டிரும் . 
அடைப் : 

யசமான் ஆளனுப்பும் வரை , நாய்க்குட்டி இங்கேயே 
நிற்கட்டுமா ? 

மகாலி : அதுவும் நல்லதுதான் . அப்படியேசெய் ; இதோ 
நாலுபேர் அனுப்புகிறேன் . ( போதல் . ) 

இரண்டாங் காட்சி . 
களம் : - கோட்டைப்புறத்தே ஒரு படைவீடு .) ( காலம் : --காலை . 
( தளவாய் கண்ணன் தம்பியும் , வம்சாரி மாறனும் , சேஷையனும் 

பிரவேசித்தல் . ) 
தளவாய் : அந்தக் கழுவேறி அர்த்த ராத்திரியில் வந்து கோட் 
டைக்குள் போய்விட்டானாமே . 

வம்சா : கோட்டையைச் சூழ்ந்துகொண்டு உதவிவரவொட்டா 
மல் தடுக்கவேண்டுமென்று , நான் வந்தது முதல் எட்டு நாளாய்ச் 
தும் , நம்பூதிரி ஜோவியத்தை நம்பிக்கொண்டும் , நாளைவரை யாரும் 
வரமாட்டார்களென்று சும்மா இருந்தீர்கள் . இராத்திரி இக்கரை 
வந்தவுடனே சூழ்ந்துகொண்டிருந்தாலும் , சேதுபதியும் சேனையும் 
கோட்டைக்குள் போயிருக்கமுடியாது ; அவர்களைப் பிடித்துமிருக்க 
லாம் . 


II . ii . ) 

தளவாய் : அஸ்தமனத்துக்குமுன் லைகியமெல்லாம் இக்கலை 
வந்திருந்தால், சரியாய்ப் பார்த்துக் கோட்டையைச் சூழ்ந்திருக்க 
லாம் ; வில்லாட்கள் செய்த இம்சையால் ஆறு தாண்டுவதே பிரயாச 
மாய்விட்டது ; எதிரிகள் ஸைனியமென்றே நினைத்தேன் நான் ; 
பத்து நூறுபேருக்கு மேலிராது , செடிகளிலும் மரங்களிலும் 
மறைந்துகொண்டு என்ன பாடுபடுத்தி விட்டார்கள் ! நம்ம ஸைதியத் 
தில் முந்நூறு ஆளுக்கு மேலுண்டு சேதம் ; ஆற்றில் போனது எத் 
தனையோ , கணக்குப் பார்த்தால்தான் தெரியும் . நம்பூதிரியும் நிச் 
சயமாய்ச் சொன்னார்களே ; இதுவரையும் அவர்கள் ஜோவியம் தப் 
பினதுண்டோ ? இராத்திரிக் கோட்டையருகேபோனால் , இன்னும் 
ஏதாவது ஆபத்து வரலாகாதே என்றெண்ணி , விடிந்து சூழ்ந்துகொள் 
ளலாமென்றிருந்தோம் ; இப்படி அர்த்த ராத்திரியில் அவன் வருவ 
னென்று தெரியுமா ? ஒரு முறுக்கான் பொழுதுக்கு முந்தி ஆறு 
தாண்டியிருந்தாலும் , இப்படி வந்திராது . 

சேஷை : சேதுபதிகூட எத்தனை ஆளுண்டு ? 

வம்சா : ஆயிரம் தலைக்கட்டுக்குக் குறைவில்லையாம் ; குடும்ப 
சகிதம் , இரண்டு மூவாயிரம் பொதி பண்டங்களுடன் வந்திருக்கிறா 
ராம் . 

தளவாய் : அவன் மகனும் வந்திருக்கிறானோ ? 
வம்சா : மகன் , பெண்சாதி , எல்லாரும் கூடவே வந்திருக்கிறார் 


கள் . 


தளவாய் : கழுவேறி வலிய சமர்த்தன் ! இனிமேல் கோட் 
டையை பலாத்காரமாய்ப் பிடிக்கமுடியுமோ ? 

வம்சா : வெகு சிரமப்படும் ; முடியாதென்றே சொல்லலாம் . 

சேஷை : பின்னை , காற்று நுழையவும் இடுக்கில்லாமல் கோட் 
டையைச் சூழ்ந்துகொண்டு , தாமே ஆகாரத்துக்கு வழியின்றி 
வெளியே வரும்வரையும் , காத்திருக்கவேண்டியதுதான் . 

வம்சா : கோட்டைக்குள் உள்ளதும் இப்பொழுது வந்திருப் 
பதுமாக , மாதம் ஆறானாலும் தாங்கும் ; பொதிமாடுகள் கூட உள்ளே 
போய் விட்டன . 

தளவாய் : பாண்டிக்காரர் கோமாம்ஸமும் உண்பார்களோ ? 

வம்சா : இல்லை ; பறையர் மட்டுந்தான் மாட்டிறைச்சி தின் 
பார்கள் ; ஆனால் , நாட்டுக்கு ஒரு விபத்து வந்து விட்டால் , சேதுபதி 
பழிபாவம் ஒன்றுக்கும் அஞ்சமாட்டார் ; உயிரைத்திரணமாய் நினை 


ப்பர் . 


தளவாய் : ஒ , அது யான் அறிவேன் ; கப்பம் கேட்க வந்த 


40 


திருமலை சேதுபதி : 


[ II. ii . 


ஆட்கள் 


மதுரை 


ராவுண்ணி ! 


வா . 


. 


பொழுது , பாண்டியின் பிரதாபத்தைப்பற்றி அவன் பிரஸ்தாபித்ததை 
நான் கேட்டிருக்கிறேன். ஆயின் , தனக்கே நாடு கிட்டுவதாயிருக் 
தாலோ ? 

வம்சா : அது எப்படி முடியும் ? 
சேஷை : சேதுபதி சேனையோடு 

மாறனுடைய 
சிலர் வந்ததாகச் சொன்னதுண்டே : அவர்கள் எங்கே ? 
வர்த்தமானம் விபரமாய் அறியலாம் . 

வம்சா : அவர்கள் என்படை வீட்டிலிருக்கிறார்கள் . 
தளவாய் : யாரடோ அவ்விடம் ? 

(இராவுண்ணி நாயர் பிரவேசித்தல் ) 

மாறனுடைய படைவீட்டுக்குப் போய் , இராத்திரி 
மதுரையிலிருந்து வந்தவர்களைக் கூட்டிக்கொண்டு 

வம்சா : நானே போய் அழைத்து வருகிறேன் ; இராவுண்ணி 
க்குத்தெரியாது . 

தளவாய் : இன்னாரென்று சொல்லியனுப்பினால் போதாதோ ? 
வம்சா : இல்லை ; நானே பொய்வருகிறேன் . 

(வம்சாரிமாறன் போதல் .) 
தளவாய் : ராவுண்ணி ! நீயும் பின்னாலே போய் ஸூக்ஷமம் 
தெரிந்துகொண்டு வா . அறியுமோ ? 
இராவு : ஓ ! 

( இராவுண்ணி நாயர் போதல் .] 
தளவாய் : என்ன , சேஷையன் , மாறன் இங்ஙனம் பயப்படு 
கிறது ? 

சேஷை : மதுரையிலிருந்து ஒரு போகஸ்திரீ வந்திருக்கிறா 
ளாம் ; அதுதான் . 

தளவாய் : மஹாதூர்த்தன் ! கேவலம் ஸ்திரீபிராந்தன் ! இவனு 
க்கு ராஜ்யம் கிட்டினால் , ஒரு ரூபவதியான ஸ்திரீக்காக அதை விற்று 
விடவும் செய்வன். 

சேஷை : இவன் தமையன் இதற்கு நேர்விரோதம் : கோவி 
லென்றும் , கோபுரமென்றும் நாட்டையெல்லாம் பாழாக்குகிறான் ; 
ஸேதுபதி கப்பம் கேட்கவந்தது கூட , கோயில்வேலைக்குப் பணமில்லா 
மல்தானாம் ; அதற்கு மட்டும் பணமிருந்தால் , ராஜ்யம் எப்படிப்போ 
னாலும் அவனுக்கு விசாரமில்லை ; ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு 
கிறுக்கு . 


II . i . ) 


ஒரு தமிழ் நாடகம் . 


தளவாய் : பாண்டியெல்லாம் பித்தர்களே . கப்பத்தை நீக்கி , 
நெல்லைக் கோட்டையையும் நமக்கு விட்டுவிட்டால் , இந்த ஸேதுபதிக் 
கே ராஜ்யத்தைப் பிடித்துக்கொடுப்பதாகப் பேசினால் , நம்முடன் சேர 
மாட்டானா? அவனுக்கென்ன , ஸேதுக்கரை மட்டுந்தானே இப்பொழு 
து ; பாண்டிராஜ்யமே கிடைப்பதாயிருந்தால் , இணங்கமாட்டானோ ? 

சேஷை : வம்சாரி மாறனோ ? 

தளவாய் : அவனென்ன , வெறும் ஸ்திரீபிராந்தன் ; நம்ம மாத 
வியை ஸம்பந்தம்பண்ணிவைத்துவிட்டால் , சொன்னபடியெல்லாம் 
ஆடுவன் ; ஸ்திரீசோரனுக்கு மானமுண்டோ ? அவனுக்காகவே மாதவி 
யையும் கூட்டிக்கொண்டு வந்தது . 

சேஷை : மாதவிக்கு ஸம்மதம் தானோ ? 

தளவாய் : என்ன , சேஷையன் , இங்ஙனம் கேட்கிறது ? நம் 
முடைய ஆஜ்ஞையோ , அவள் ஸம்மதமோ ? எங்ஙனமாயினும் , ஏ 
தோர் யுக்திசெய்தாயினும் , பாண்டிக்குக் கொடுக்கும் கப்பத்தையும் 
சாசுவதமாய் நிறுத்தி , இந்தநெல்லைக் கோட்டை முதல் கன்னியாகுமரி 
வரையுமுள்ள சீமையையும் நம்ம கைவசமாக்கவேணும் . கப்பத்தை 
நிறுத்தித்தந்தால் , இந்தப்பிரதேசத்தை நான் வைத்து ஆளலாமென்று 
வலிய தம்பிரான் கல்பனையுண்டு ; எங்ஙனமாயினும் , அப்படி முடிக்க 
வேணும் . 

சேஷை : இப்பொழுது இரண்டாண்டாகக் கப்பம் கொடுக்க 
வில்லை ; இந்த மூடபக்தி மாறனும் ஸ்திரீபிராந்திமாறனும் உள்ளவரை 
யும் கொடுக்கவும் வேண்டாம் ; நெல்லைச் சீமையைப்பிடிப்பது கொஞ் 
சம் பிரயாசம் ; இந்த ஸேதுபதியுள்ளவரை சிரமந்தான் . 

தளவாய் : அதுதான் அவனைத் தந்திரமாய் இணங்கச் செய்ய 
வேணும் ; ராஜ்யத்தை அவனுக்கே ஜயித்துத்தருவதாய்ச் சொன்னால் 
ஒருவேளை ஸம்மதிக்கலாம் ; வம்சாரிமாறனைப் பிடித்து அவன்கையி 
லேயே ஒப்பித்து விடுவதாகவும் சொல்லுவோம் ; எப்படியாவது , 
னயுக்தி செய்தாவது , இந்தக்கோட்டையை முதலில் நம்மகைவசமாக் 
கிக்கொள்ளவேண்டும் ; அப்புறம் , ஸேதுபதிஸங்கதியை நான்பார்த் 
துக்கொள்கிறேன் . என்னை ஸபையில் அவன் அவமானப்படுத்தி 
னது , நேற்றுப்போலிருக்கிறது . நம்பூதிரித்தம்பிரான் ஜோவியத்தை 
நம்பி , எல்லாம் வியர்த்தமாய்ப்போய்விட்டது . இராத்திரி அந்தக் 
கழுவேறி இங்ஙனம் வருவது மட்டும் தெரிந்திருந்தால் , இன்றே காரி 
யமெல்லாம் வித்தியாயிருக்கும் ; அவனும் இதற்குள் அந்த மரத்தில் 
தொங்கிக்கொண்டிருப்பன் . இனிமேல் வேறுயுக்தியெதாவதுதான் 
செய்யவேண்டும் . இந்த மாறன் என்ன செய்கிறான் நோக்குவோம் . 

( போதல் .) 


என் 


6 


42 


திருமலை சேதுபதி : 


(II . iii . 


மூன்றங்காட்சி . 
களம் : - கோட்டையில் தலைவர் அரமனை . ) ( காலம் : -- பிற்பகல் . 
(திருமலைசேதுபதி , சோமசுந்தர சேதுபதி , மகாலிங்கஞ்சேர்வை , 
எல்லையப்பர் , சண்முகத்தேவன் , இவர்கள் பிரவேசித்தல் .] 
திரு. சே . 

நான் வந்தாலென்ன, மகாலிங்கம் ? கோட்டைத்தலை 
வன் நீ தான் ; எல்லாப் பொறுப்பும் உன்னதுதான் . 

மகாலி : சமுகம் விசயமானபின் , அடியேனுக்கென்ன கவலை ? 
இனிப்பயமில்லை. 

திரு.சே .. இல்லாவிடினும் நீ இந்தக் கேரளத்துப் பூனைகளுக் 
குப் பயப்படுகிறவனா ? சூரன் எப்பொழுதும் சூரனே ; பாண்டிய 
நாட்டின் திறவுகோல்போன்ற இந்தக்கோட்டையின் தலைமைக்கு , முன் 
பின் யோசியாமலா உன்னை நியமித்தது ? நம்ம சோமுவையும் கூட 
வைத்துக்கொள் ; அவனுக்கு யுத்தப் பழக்கம் போதாது ; உ 

உன்னி 
லும் மேலான அனுபோகஸ்தரும் , யுத்ததந்திரங்களையும் முறைமை 
யையும் அவனுக்குக் கற்பிக்கவல்லவரும் வேறு யாரிருக்கிறார்கள் ? 
கோட்டையின் இராக்காவலை அவன் பொறுப்பாக்கிவிடு ; பகலில் 
அவன் நன்றாய்த் தூங்கிக்கொள்ளட்டும் . நம்முடைய அநுமதியின்றி , 
யாராயினுமேசரி , கோட்டைக்குள் வரவும்கூடாது ; வெளியேபோக 
வும்கூடாது . சோமு ! இந்தக்கட்டளையை அணுவும் பிசகாமல் 
நிறைவேற்றுவது உன்கடமை ; அவசரமாயிருந்தால் , நடுநிசியாயி 
னும் , என்னிடம் தெரிவித்து உத்திரவுகேட்டுக்கொள்ளலாம் ; அ.நு 
மதியின்றி மட்டும் யாரும் உட்புகவோ வெளிப்போகவோ கூடாது . 

சோமசு : அப்படியே செய்கிறேன் , ஐயா . 

திரு . சே . மற்றைச் சங்கதிகளைப்பற்றிக் கோட்டைத்தலைவர் 
உனக்குச் சொல்லுவார் . மகாலிங்கம் ! நான் காலையில் நியமித்தபடி , 
காவல் முறை , படியரிசிச் செலவு , முதலியன நடக்கட்டும் . 

( நெல்லையப்பத்தேவன் அவசரமாய்ப் பிரவேசித்தல் . ) 
திரு . சே : ஏன் இவ்வளவு ஆத்திரம் ? சங்கதி யென்ன ? 

நெல்லை : கேரளத்தாரிடமிருந்து ஒரு தூது வந்திருக்கிறது ; 
கோட்டைவாசற்புறத்தில் காத்திருக்கிறது . 

திரு . சே . : இதற்குத் தானா இவ்வளவு பரபரப்பு ! எத்தனை 
பேர் வந்திருக்கிறார்கள் ? 
நெல்லை : ப்ரபோ ! மூன்று பேர் . 

கூடப் படையாட்கள் உண்டா ? 
நெல்லை : இல்லை , ப்ரபோ ! 


திரு . சே . 


ii . iii .] 


ஒரு தமிழ் நாடகம் . 


43 


திரு . சே . : மகாலிங்கம் , தளவாய் கண்ணன் தம்பி மோசக் 
காரன் ; பழிக்கு அஞ்சான் ; கூடச்சேர்ந்திருக்கும் நம்மவரோ , 
சொல்லவேண்டாம் ; படைவீரரைப் பக்கங்களில் ஒளித்துவைத் 
திருந்து , கதவைத் திறந்தவுடன் திடீரென்று கோட்டையைக் கைக் 
கொள்ளப் பார்ப்பார்கள் ; நாம் கோட்டை மதிலிலும் அவர்கள் 
கோட்டை அகழுக்கு வெளியிலுமிருந்து இவ்விதமான தூது கேட்க 
வும் பதிற்சொல்லவும் , தக்க ஏற்பாடு செய்துகொள்ள வேண்டும் . 
இப்பொழுது , நீயே சென்று பரிசோதித்து , தூதரைத் திட்டி வாசல் 
வழியாகஉள்ளே விட்டு அழைத்துவா 

மகாலி : உத்திரவுப்படி செய்கிறேன் . 
( மகாலிங்கம் சேர்வையும் நெல்லையப்பத்தேவனும் போதல் , ) 

சண்முகம் , இந்தக் கோட்டைப் படம் எங்கே ? 
சண்மு : இதோ இருக்கிறது , ப்ரபோ ! 

( ஒரு படத்தைக் கொடுத்தல் .) 
திரு . சே . : இதென்ன , காடடர்ந்த இந்த மூலையில் , ஒரு சிறு 
வாசல் போலிருக்கிறது ? ஈசானிய மூலையில் வாசல் எது ? 

சண்மு : ஒரு பழைய சுரங்கவாசல் அது ; கேரளத்தார் 
படைவீட்டுக்கு நேராகவிருக்கிறது . 

திரு . சே . : எவ்வளவு பெரிதிருக்கும் , அடைப்பென்ன ? 

சண்மு : ஒரே ஆள்தான் நுழையலாம் ; காட்டில் பாறைபட் 
டிருக்கிறது ; எல்லாருக்கும் தெரியாது ; பலமான இருப்புக் கத 
வுண்டு, 

திரு சே . : காவல் எத்தனை பேர் ? காவல் கணக்கில் வரவில் 
லையே ? 

சண்மு : அதற்கென்று காவல் ஏற்படவில்லை. 

திரு. சே . : முழுமோசம் ! இப்படிப்பட்ட ஆபத்துக்காலத்தில் , 
யாரையும் நம்பலாகாது ; மகாலிங்கம் என்னிடத்திற் சொல்லவில் 
லையே . 

சண்மு : பிடாரி மூலை வாசல் என்று பெயர் ; துஷ்டதேவதை 
களின் உபத்திரவம் அதிகம் ; பசலிற்கூட அங்கே தனியே போகச் 
சனங்கள் அஞ்சுவார்கள் . 
திரு. சே . : 

கண்ணன் தம்பியும் இளவரசரும் பிடாரிக்குப் 
பயப்படுகிறவர்களல்ல ; பிடாரிதான் அவர்களுக்கு நடுங்கவேண்டும் . 
சோமு ! நீ இப்பொழுதே சென்று அதைப் பரிசோதித்துப்பார்த்து , 
கதவை வேண்டுமாயின் இன்னும் பலப்படுத்தித் தாளிட்டு , உன் 


. 


( 11. III . 


44 தருமலை சேதுபது : 

ஒரு 
முத்திரையும் வைப்பதன்றி , இசாப்பகல் இடைவிடாது காக்க 
காவலையும் நியமித்துவிடு ; சண்முகம் , நீ கூடப்போ . 
சண்மு : சித்தம் , ப்ரபோ . 

( சோமசுந்தர சேதுபதியும் சண்முகத்தேவனும் போதல் . ) 
திரு . சே ... அம்மான் , என்ன சும்மா இருக்கிறீர்கள் ? சிந்தா 
மணி ஆராய்ச்சி எவ்வளவில் நிற்கிறது ? 

எல்லை : காந்தருவதத்தை மணம் நடக்கிறது : தமிழாராய்ச்சி 
யில் நம்முடைய சோமசுந்தரத்துக்கு முன்போன்ற ஊக்கமில்லை 
முழுமனமும் செல்லவில்லை ; தங்களிடம் தனித்துச் சொல்ல நினைத் 
திருந்தேன் : காதற்குறிகள் தோன்றியிருக்கின்றன. 

திரு . சே . : ஏதாவது அந்தரங்கம் தெரியுமோ ? 

எல்லை : ஒரு முறை குறிப்பாய் வினவினேன் : சரியாய் 
விடைதரவில்லை . 

திரு . சே . : யாராயிருக்கக்கூடும் ? வயதுக்குத்தக்க வேட் 
கையேபோலும் . இந்த யுத்த முடிந்தவுடன் அவனுக்கு விவாகம் 
நடத்த வேண்டும் . 

எல்லை : சோழன் மகள் நல்ல அழகி . 
திரு . சே . : அரசர் ஒப்பமாட்டார். 

எல்லை : அது மெய்தான் ; ஆனால் கூரிய அறிவுள்ளவள் : 
நான் சென்றிருந்தபொழுது அவளுக்குப் பத்துப் பன்னிரண்டு வயது 
தானிருக்கும் ; அப்பொழுதே கவிபாடுவாளென்று சயதரர் சொன் 
னார் ; நான் வேடிக்கையாக , வையை நதியை மதி . என்பதைக் 
கடையடியாகவைத்து , ஒரு 

வெண்பாச் சொல்லவேண்டினேன் . 
சிறிதுநேரம் எண்ணியிருந்து , பின்பு , 

இல்லாதா ரன்றி யெவரே எழிற்பொன்னி 
நல்லாறு விட்டிந்த நானிலத்திற்- பொல்லாத 
பொய்யைப் புகன்றிடுவார் போற்றிப் புகழ்ந்திடுவார் 

வையை நதியை மதி . 
என்று கடைமொழிமாற்றாகவும் இருபொருள் படவும் கூறினாள் . 

திரு . சே . : வாய்மையும் , தேசாபிமானமும் நன்கு துலங்கு 


கின்றன . 


( மகாலிங்கஞ் சேர்வை , சேஷையன் , இராவுண்ணி நாயர் , முருகன் , 

இவர்கள் பிரவேசித்தல் .) 
சேஷையரா ? வாருங்கள் சுவாமி ; கும்பிடுகிறேன் . 
சேஷை : சர்வமங்கள ஆசீர்வாதம் ! எல்லாரும் க்ஷேமம் 


தானே ? 


II.iii . 


ஒரு தமிழ் நாடகம் . 


45 


திரு . சே ... எல்லாம் பெரியோர் கிருபை . 

மகாலி : சமுகத்திலே ஒரு விண்ணப்பம் : இதோ பதுங்கி 
ஒளிகிறானே , இந்த முருகன் , இராசதுரோகி ; இவனை , எங்கே, யார் 
காணினும் , பிடித்துச் சிறைப்படுத்தி , அரசருக்குத் தெரிவிக்கவேண்டு 
மென்று கட்டளை பிறந்திருக்கிறது . 

சேஷை : என்னுடன் வந்தவன் அவன் ; தளவாயும் உங்கள் 
இளவரசரும் இராவுண்ணியையும் அவனையும் என்னுடன் ஸகாயத் 
துக்கு அனுப்பினார்கள் ; தூதென்று நம்பி வந்தோரைச் சிறைப்படுத் 
தல் தர்மமல்ல . 

திரு . சே . : நம்முடைய அந்தஸ்துக்கு இவர்கள் போதுமென்று 
தளவாய் அனுப்பினாரோ ? 
சேஷை : தாங்கள் அப்படி யெண்ணிக் 

கோபிக்கலாகாது ; 
நான்தான் தூதாகவந்தவன் ; எனக்குத் துணையாக வந்தவர்களே 
இவர்கள் . 

திரு . சே . : ஆனால் அவர்கள் வெளியே போய் நிற்கட்டும் . 
சேஷை : ராவுண்ணி ! நீயும் அவனும் வெளியே போயிருங்கள் . 

( இராவுண்ணி நாயர் போதல் ] 
முருகன் : நான் போகமாட்டேன் ; கூடவேயிருக்கும்படி 
சின்னமகாராசா கட்டளை . 

சேஷை : என் சொல்லை மீறி நடப்பவனோ நீ ? 
முருகன் : என் எசமானர் நீங்களல்ல . 

திரு . சே . : அவன் சும்மா இருக்கட்டும் ; இளவரசர் சந்தேகங் 
கொண்டு அனுப்பினர்போலும் . இங்கே கரவுமில்லை , வஞ்சகமு 
மில்லை ; அவனுமிருந்து நடப்பதைப் போய்ச் சொல்லட்டும் ; ஆனால் 
மத்தியில் தன் ஊத்தை வாயைத்திறந்து எதாவது பேசினால் , நாவை 
யறுத்துவிடுவேன் ; இனியிங்கே வந்தாலும் , கையில் அகப்பட்டாலும் , 
விடுவதுமில்லை . தூதுவந்த விபரத்தைச் சொல்லுங்கள் . கப்பம் 
கொண்டுவந்திருக்கிறீர்களா ? 

சேஷை : கப்பந்தானா பிரமாதம் ; நாட்டையே தங்களுக்குத் 
தரவந்திருக்கிறேன் ; தங்களுடன் அந்தரங்கமாய்ச் சொல்லவேண்டும் . 

திரு சே . : இவர் கோட்டைத் தலைவர் ; இவர் எங்கள் ஸம்ஸ் 
தான வித்வான் ; நீங்கள் சொல்லக்கூடியதும் , இவர்களுக்குத் தெரிய 
லாகாததுமான அந்தரங்க சமாசாரம் என்னவிருக்கிறது ? அவனோ, 
உங்கள் கூடவந்தவனே . முன்பே சொன்னேனே : இங்கு கள்ளம் 
கவடு ஒன்றுமில்லை ; சொல்லவந்ததை தாராளமாய்ச் சொல்லலாம் . 
கப்பம் கொண்டுவந்திருக்கிறீர்களா, இல்லையா ? 


46 


திருமலை சேதுபதி : 


( Ii . iii . 


சேஷை : தங்களுக்கு நாட்டையே தரவந்திருக்கிறேன் .. 

திரு . சே .. நீங்கள் சொல்வது புலப்படவில்லையே : சேரநாட் 
டை எனக்குக்கொடுக்க நாட்டுத்தளவாய்க்கு என்ன சுதந்தரம் ? தூது 
அரசரிடமிருந்தா தளவாயிடமிருந்தா ? 

சேஷை : அப்படியில்லை : பாண்டியநாடு இப்பொழுது பல 
காரணங்களினாலும் சீரழிந்திருப்பது எல்லாருக்கும் தெரிந்தவிஷய 
மே ; ராஜனுக்கும் தள்ளாத வயதாய்விட்டது ; இளவரசரோ , தங்களு 
க்கு நான் சொல்லவேண்டாம் ; வேறு ஸந்ததியுமில்லை ; எத்தனையோ 
தலைமுறைகளுக்கு முன்னம் , எங்கள் பாஜ்யம் தளர்ந்திருக்கும்பொ 
ழுதுவந்து , அதிஷ்டவசத்தால் ஜெயங்கொண்ட ஒரு பாண்டியனுக்கு , 
ஆண்டுதோறும் ஐயாயிரம் பொன்னும் ஒரு யானையும் கொடுப்பதாக 
வாக்குக்கொடுத்தது தவறக்கூடாதென்று , அதையொரு பெரிதாக 
மதியாமல் , இதுவரையும் கொடுத்து வந்ததேயொழிய, எங்கள் அரசர் 
கீழ்பட்டவரென்றாவது , கப்பமென்றாவது நினைத்துக்கொடுத்துவர 
வில்லை ; வேறுவிதமாக இப்பொழுது சுதந்தரம் பாராட்டிக்கேட்கவே , 
அதை முற்றிலுமே நிறுத்திவிட்டோம் ; அப்படி நிறுத்தியதை ஒப்புக் 
கொண்டு, நெல்லைக்கோட்டையையும் சீமையையும் எங்களுக்கு விட்டு 
விட்டால் , பாண்டிய நாட்டில் சேஷமானபாகத்துக்குத் , தங்களையே 
ராஜனாக்கிப் பட்டாபிஷேகமும் செய்விக்க, தளவாய் சித்தமாயிருக் 
கிறார் . 
முருகன் : இந்த நெல்லைச் சீமை , எங்கள் 

எங்கள் சின்ன மகாராசா 
வுக்கு . 
திரு . சே . : அடாபதரே ! 

சொன்னதை 

மறந்துவிட் 
டாயா ? இனி உன் ஊத்தைவாயைத் திறந்தால் , இராஜராஜேஸ்வரி 
யாணை , உன் நாவைக்கொய்துவிடுவேன் . 

சேஷை : நீ பேசாதே , நான்தான் சொல்கிறேனே : பாண்டி 
யின் தென்பாதியை , எங்கள் அரசருக்குக் கப்பம் செலுத்தி , வம்சாரி 
மாறனே ஆண்டுவருவார் . 

மகாலி : குதிரை தூக்கிப்போட்டதுமன்றிக் குழியும்பறிக் 


நான் 


கிறது ! 


திரு. சே . : இப்பொழுதுள்ள எங்கள் அரசரோ ? 

சேஷை : அவருக்கென்ன, மஹாபக்திமான் ; திருப்பணி 
வேலையே சதாவிசாரம்; அதற்குத்தக்கபடி எற்பாடுசெய்துவிடுகிறது . 

திரு . சே ... எங்கள் இளவரசருக்கு இது சம்மதந்தானா ? 

சேஷை : அவர் முதலில் சம்மதிக்கவில்லை ; ராஜ்யம் முழு 
மையும் தம் கைவசப்படுத்தினால் மட்டும் கப்பம் தருவதாகச்சொன் 


II . iii ] 


ஒரு தமிழ் நாடகம் , 


47 


னார் ; தளவாய் வேண்டியபடி புத்திசொல்லி , தம் தங்கையையும் விவா 
கம் செய்துகொடுப்பதாகச் சொன்னபின் , ஒப்புக்கொண்டார் . 

திரு . சே . : ஆகவே , உங்கள் தளவாய் தங்கையைப் , பாண்டிய 
நாட்டிற் பெரும்பகுதிக்கும் சேரமானுக்குக் கீழ்ப்பட்டு வாழ்வதற் 
கும் ஈடாக மதித்தார் போலும் ! நல்லது ! தாதுவந்த விபரம் இவ் 
வளவுதானோ, இன்னும் உண்டோ ? 

சேஷை . : இதே முக்கிய விஷயம் ; தங்கள் மனோபீஷ்டம் 
போல் நிபந்தனைகளெதாவது மாற்றவேண்டுமென்றாலும் செய்யலாம் . 

திரு. சே . : நீங்கள் பிராமணராயிருப்பதுமன்றி, தூதராகவும் 
வந்திருக்கிறீர்கள் : அதனால் இதைப்பொறுத்தோம் ; வேறு யாராயி 
னும் இவ்விதம் பேசியிருப்பின் , இதற்குமுன் வாளுக்கிரையாகியிருப் 
பது நிச்சயம் . 

உங்கள் தளவாயிடமும் அரசரிடமும் போய்ச் 
சொல்லுங்கள் : இதுகாறும் பாக்கியுள்ள கப்பத்தொகையையும் , நூறு 
பொன் அபராதமும் , அக்கிரமமாக இவ்வாறு நாட்டின் மேல் திடீ 
சென்று படையெடுத்து வந்ததற்காகப் பதினாயிரம் பொன் நஷ்டியும் 
உடனே செலுத்துவதுடன் , இன்னும் மூன்று நாளைக்குள் இந்நாட் 
டெல்லையைக்கடந்து வெளியேறவேண்டியது ; இல்லாவிடின், திரும்பி 
உங்கள் நாட்டைச் சென்று மிதிப்பது , யுத்தத்தில் நேரும் அதிஷ்ட 
வசமாகும் . இளவரசபொருவர் இப்படியாகிவிடினும் , இத்தனை தலை 
முறைகளாகக் கப்பம் வாங்கிவந்த வீரம் . இன்னும் நாட்டில் மாண்டு 
போகவில்லை . வயோதிகரான அரார் , பரலோக சாம்பிராச்சியத்தை 
நாடிக்கொண்டிருப்பினும் , நாட்டின் க்ஷேமத்தையும் நீர்த்தியையும் 
காப்பாற்றுதற்குரிய வீரர் , ஆயிரக்கணக்காக அவர் உத்திரவை யெதிர் 
பார்த்துக் காத்திருக்கின்றனர் . 

சேஷை : இதுதானா தங்கள் முடிவான பதில் ? 

திரு. சே : இதுதான் , நமக்குள் உள்ள பழைய அந்நியோந் 
நியத்தை நினைந்து , அதற்கொருகேடுவராமே , திரும்பிவிடுங்கள் . 

சேஷை : தாங்கள் என்னசொன்னபோதிலும் , இப்பொழுது 
நாடிருக்கும் சீரை என்னிலும் தாங்களே நன்கறிவீர்கள் ; எங்கள் 
படை மேற்சென்றால் , எப்படியும் , நூற்றில் பத்திருப்பது பேராயினும் , 
இளவரசருக்காக எங்களைச் சேருவது நிச்சயம் ; உங்கள் ஸேனாபதி 
யும் ஸைநியமும் சோழதேசத்துக்குப் போய்விட்டார்கள் ; தாங்கள் 
மகாசூரரே , தேசாபிமானியே ; ஆனால் ஒருவரால் மட்டும் என்ன முடி 
யும் ? பாண்டியெல்லாம் சீக்கிரம் எங்கள் கைவசப்படுவதில் ஸந் 
தேகமேயில்லை ; ஆனால் யுத்தத்தால் தேசம் பாழாய்விடும் , குடிகளும் 
இந்த ஷாமகாலத்தில் மிகவருந்துவார்கள் ; இதையெல்லாம் யோசித் 
துப்பார்த்து , தங்களுக்கும் , தங்கள் ஸந்ததியாருக்கும் , நாட்டுக்கும் , 


48 


திருமலை சேதுபதி : 


( II . iv . 


எல்லாருக்குமே இலாபகரமானதொன்றை , தேடியடைந்த லக்ஷ்மியை 
திரஸ்கரிப்பதுபோலத் , தள்ளாதேயுங்கள் . 

திரு . சே . : தூதராகிவந்து அமைச்சராகி விட்டீர்களோ ? சோ 
னுக்கும் வம்சாரிமாறனுக்கும் கீழ்ப்பட்டு வாழ்தலினும் , பாண்டிய 
நாடெல்லாம் கடல்கொண்டாலும் எரியுண்டாலும் நலமே ; உயிர் 
வாழ்க்கையைத் தன்மானத்திலும் சுதந்தரத்திலும் பெரிதாக மதிப் 
பார் இங்கில்லை . என் பதிலை முடிவாய்க் கொள்ளுங்கள் ; இனித் 
தூதும் வரவேண்டாம் , அப்படிக்கின்றி வரநேரினும் , இந்தப் பதர் 
இங்கு வரவேண்டாம் ; இவன் உங்களு ... ன் வருவது உங்கள் அந் 
தஸ்துக்கே குறைவு , 

மகாலிங்கம் ! இவர்களை மரியாதையுடன் 
அழைத்துச்சென்று அனுப்பிவிட்டுவா . 

சேஷை . : ப்ரபோ ! ஆசீர்வாதம் ; போய்வருகிறேன் . 
(சேஷையனும் , மகாலிங்கஞ் சேர்வையும் , முருகனும் போதல் .) 
எல்லை : சிலையாளுந் திருக்கரத்துத் தென்னவனைத் தெரிசிக்கத் 

திங்களொன்றோர் 
மலையாளவய வேந்தன் வந்துநின்ற வாசல்வித்து 

வான்யான் கண்டாய் , 
என்று புலவரளித்த விடையை மறந்துவிட்டனரோ ? 

திரு . சே : அவர்கள்மேற் குற்றமில்லை ; நாமே நம்பெருமை 
யையும் தொல்புகழையும் மறந்துவிட்டோம் . உழுகிறவன் இளக் 
காரத்தைக்கண்டு எருது மைத்துனங் கொண்டாடுகிறது . சீ ! வம் 
சாரி இவ்வளவு மோசமா ! போதல் .) 

நான்காங் காட்சி . 
களம் : - கோட்டைப்புறத்தே ஒரு படை வீடு . ) ( காலம் : - மாலை . 

( தளவாய் கண்ணன் தம்பியும் வம்சாரிமாறனும் பிரவேசித்தல் . ) 

வம்சாரிமாறன் : நான்தான் முன்னமே சொன்னேனே : இதற் 
கெல்லாம் மசிகிறவரா சேதுபதி ? அவரொருவர் இல்லாவிடின் , 
நாடு என் கைவந்து வருஷம் பத்தாயிராதா ? 

தளவாய் : ராஜனுக்குக்கூடத் தேசவிஷயத்தில் இத்தனை சிரத் 


தையில்லையே . 


வம்சா : அவரா ? சிவப்பழமாக ஒருத்தன் வேஷம்போட்டு 
வந்து விநயமாய்க்கேட்டால் , ஒருவேளை நாட்டையே கொடுத்துவிடு 
வர் ; ப்ரதானியோ , உங்களுக்குத் தெரிந்ததுதானே , பணமென்றால் 
போதும் ; எல்லாம் இவர்தான் • நாடு , நாடு , என்று பிராணனை 
விடுகிறது . 


II . iv . ) 


ஒரு தமிழ் நாடகம் . 


49 


தளவாய் : பின்னென்ன யோசனை ? கோட்டையை முற்றிப் 
பிடிப்பதென்றால் மாதம் ஆறானாலும் அசாத்தியம் , அதுவரையும் 
ஸைநியத்துக்கும் நமக்கும் செலவுக்கு நடப்பதும் கஷ்டம் ; இதை 
விட்டு மதுரைமேற் செல்வோமென்றால் , புறம்பேவந்து வளைந்து 
கொண்டால் மோசம் , 

வம்சா : தங்கள் சகோதரிக்கும் சேதுபதி மகனுக்கும் ஏதோ 
பழக்கமுண்டென்று கேள்வியாகிறதே ? 

தளவாய் : அதெங்ஙனம் மாறன் அறிந்தது ? ஸேதுபதி கப்பம் 
கேட்கவந்திருந்த ஸமயம் , பத்மநாபஸ்வாமி கோயிலில் ஆதியில் 
ஸந்திப்புண்டாகிப் , பிற்பாடும் கொஞ்சம் பழக்கம் ஆயிருக்கிறது . 
எனக்கே அப்புறம் தான்தெரியும் . 

வம்சா : அந்த மூலமாய் அவர் மகனைத் தந்திரமாய் நம்ம 
கைவசப்படுத்திக்கொண்டால் , ஒருவேளை காரியம் பலிக்கலாம் : முத 
லில் மாதவிக்கு விசுவாச முண்டாகும்படி செய்து , அவனை இரகசியமா 
யிங்கே நம்மபடைவீடுகளுக்குள் வரவழைக்கவேண்டும் ; இங்கே 
சிறையாக்கிக்கொண்டு , பின்பு சேதுபதிக்கு இதேவிதமாய்த் தூதனுப் 
பினாலும் , வேறெப்படிச் செய்தாலும் , இவ்வளவு முறுக்கிராது . ஒரு 
வேளை அவர் இணங்காவிட்டாலும் , அவர் பெண்சாதி விடமாட் 
டாள் . அவர்களுக்கு ஒரே மகன் ; அவன் மேல்தான் உயிரெல்லாம் . 

தளவாய் : மாதவி சொல்லியனுப்பினால் அவன் வருவனோ ? 

வம்சா : இளங்கன்று பயமறியாது ; அன்றியும் காமவசப்பட் 
டவனுக்குக் காதலியின் ஆணைக்கு மிஞ்சின கவலையேது , புத்தியேது ? 
இராவுண்ணியைக் கேளுங்கள் : அவன் வகை ஆள் , மாதவியைப்பற்றி 
இன்று விசாரித்தானாம் . மாதவி மட்டும் எழுதியனுப்பினால் அவன் 
வருவது நிச்சயம் ; அதில் சந்தேகமே வேண்டாம் . 

தளவாய் : அங்ஙனமாயின் , இது நல்ல யுக்திதான். 
மகன் நம்ம கையில் சிக்கியிருக்கவும் , அந்தக் கழுவேறி இணங்கா 
விட்டால் , அவன் மகனைக் கொன்று களைவேன் . 

வம்சா. : ஒரே மகனைச் சாகக்கொடுத்துவிட்டு, அவர் நாட்டை 
யாருக்காகக் காப்பாற்றப் போகிறார் ? 

தளவாய் : அதே ! ஆனால் இந்த விஷயம் சேஷையன் அறியப் 


அவன் 


படாது . 


வம்சா. : நமக்குள்ளிருக்கட்டும் ; வேறொருவருக்குமே தெரிய 
வேண்டாம் . மாதவிக்குமட்டும் நல்ல வண்ணம் நம்பிக்கையுண்டா 
கும்படி போதிக்கவேண்டும் . 


அருமலை 


னுபது 


( IL . IV . 


தளவாய் ; ஓ ! அது நானறிவேன் . ஒன்றாந்தரம் யுக்தி இது . 
நான் போய்வருகிறேன் , மாறன் ! மனசிலிருக்கட்டும் . 

( தளவாய் கண்ணன் தம்பி போதல் .] 
வம்சா : மாதவிக்குமட்டும் சந்தேகம் வந்துவிடக்கூடாது . 

(தனி ) எப்படி முடிந்தாலும் இதனால் நமக்கு லாபமே : மாதவி 
எழுத்தனுப்பினால் , அவன் வராதொழியான் ; அவன் மட்டும் கையிற் 
சிக்கிவிடவேண்டும் : பின்பு சேதுபதி ஒப்புக்கொண்டால் , நெல்லைச் 
சீமையும் மாதவியின் சம்பந்தமும் கிடைக்கும் ; அவர் அப்பொழு 
தும் சம்மதியாவிட்டால் , இந்த மூர்க்கனுக்கு அவர்பேரிலிருக்கும் 
சினத்துக்கும் பகைமைக்கும் , இவனால் அவனைக் கொலைசெய்வித்தல் 
வெகு சுலபம் ; நாம் சொல்லாமலே முடிந்துவிடும் ; அவன் தொலைந் 
தால் , இளவரசுப்பட்டத்துக்குமட்டுமன்றி , மாதவியின் காதலுக்கும் 
ஏற்பட்டிருக்கும் இடையூறு நீங்கிவிடும் . மாதவிக்கு நம்பிக்கை 
வந்து , அவள் அவனுக்கெழுதும்படியான ஏற்பாடு செய்யவேண்டும் . 
அதாரங்கே ? முருகா ! 

( நாகப்பன் சேர்வை பிரவேசித்தல் .] 
நாகப் . : முருகன் எங்கேயோ வெளியே போயிருக்கிறான் . 
வம்சா.: செம்பகம் எங்கே ? வந்துவிட்டாளா ? 
நாகப் . : வருகிற சமயந்தான் . 
வம்சா. : சேதுபதி மகன்மேல் கிறுக்கு பலமாமோ ? 

நாகப். : கங்குகரை யில்லையாம் : மகாராசாவைப்பற்றி இவள் 
எவ்வளவோ சொல்லிப் பார்த்தாளாம் , ஒன்றும் ஏறவில்லையாம் ; 
எப்பொழுதும் சேதுபதி மகன் மேல்தான் நினைவாம் ; அவரைப்பற் 
றியே பேச்சாம் ; இவள் ஏதாவது புதிதாக ஒரு கீர்த்தனை வீணையில் 
வாசித்துக் காட்டினால் , உடனே , அவர் பேச்சு வந்துவிடுகிறதாம் . 

வம்சா. : ஏன், நாகப்பா , இவளை நம்பலாமா ? ஒருவேளை 
அவள் நமக்குக் கிடைத்துவிட்டால் தன்பாடு மோசமாய்விடுமென்று , 
நம்மைப் பொய்யும் புளுகும் சொல்லி , ஏமாற்றுவதாயிருந்தாலோ ? 

நாகப். : ஆத்தாடி ! கறந்த பாலும் சரி அவளும் சரி ; அதற் 
குத்தான் , இந்தக் காரியம் முடிந்தவுடன் , மாடவீதியிலே நாலடுக்கு 
மச்சுவீடும் நாலாயிரம் பொன்னும் கொடுப்பதாக மகாராசா வாக் 
குப் பிறந்துவிட்டதே . யாரையாவது மகாராசா கலியாணம் பண் 
ணிக்கொண்டு , உடம்பு கெட்டுப்போகாமே வாழவேண்டுமென்பதே , 
அவள் கவலை ; இதைக்கேட்டது முதல் , எவ்வளவோ சந்தோசம் ; 
எப்படியாவது இதை முடித்துவிடுகிறேனென்று என்னோடும் முருக 
னோடும் பந்தயம் போட்டிருக்கிறாள் . 


II . iv . ) 


ஒரு தமிழ் நாடகம் . 


5 . 


வம்சா.. நானும் அப்படி யிருப்பாளென்று நம்பியே அவளைத் 
தருவித்தேன் . இதை முடித்துத் தந்தால் அவளுக்கும் உனக்குப் 
தக்கபடி சன்மானம் செய்வேன் . சேதுபதி மகன் சுத்த விடன் 
ஊரெல்லாம் வைப்பாட்டிகள் , என்று சொல்லச்சொல் . 

நாகப் . : நாய்க்குட்டி அப்படியே சொல்லிவைத்திருக்கிறேன் : 
எப்பொழுதும் இவ்விடத்து ஊழியன்தானே . 

வம்சா ... ஆனால் இப்பொழுது அப்படி யொன்றும் சொல்ல 
வேண்டாம் ; நான் பிற்பாடு சொல்லுகிறேன் . 

நாகப் . : புத்தி ! மகாராசா உத்திரவுபோல நடக்கச் செய் 
கிறேன் . 
வம்சா. : சரி , போ ; அவள் வந்தவுடன் இங்கே வரச்சொல் 

(போதல் .] 


அருமலை சேதுபது : 


[ ill . 1 


. 


மூன்றாம் அங்கம் . 
[ களம் : நெல்லைக்கோட்டையும் , கோட்டைப்புறத்தே பாசறையும் .) 

முதற் காட்சி . 
களம் : - கோட்டைப்புறத்தே ஒரு படை வீடு . ) ( காலம் : - மாலை . 

( மாதவியும் நாராயணியும் பேசிக்கொண்டிருத்தல் .] 
மாதவி . இந்தப் பாண்டி ஸ்திரீ வெகு சாதுரியக்காரி ; வெகு 
சம்பிரதாயமாய்ப் பேசுகிறாள் . 

நாரா. : எத்தனை நகைகள் தான் பூட்டிக்கொண்டிருக்கிறாள் ! 
உச்சி முதல் உள்ளங்கால் வரையும் ஸொர்ணமும் மாணிக்கமுமே ; 
தேகம்தான் நோவாதோ ? 
மாதவி : வீணையும் நல்லவண்ணம் 

வாசிக்கிறாள் : அவள் 
பேசும்பொழுது கவனித்தாயோ நீ ? முகமும் கைகளும் எப்படி 
யெப்படியெல்லாம் அபிநயம் ! ஒரு க்ஷணமாவது கண்கள் ஒரே படியா 
யில்லை ; சிமிட்டும் , மிரட்டும் , உருட்டும் , -ஆச்சரியம் ! 

நாரா . : இந்த மாறனிடத்தில் வந்திருக்கிறாளென்று ராவுண்ணி 
நாயர் சொன்னான் ; மாறனை எத்தனை தூஷணை தூஷிக்கிறாள் இவள் ! 

மாதவி : அதுவும் ஒரு சம்பிரதாயமே . அவன் சுத்த கள் 
ளன் ! தூர்த்தன் ! 

ஸேதுபதி மகனைப்பற்றி ஏதோ சொன்னாளே , அதென் 
நான் பஞ்சமத் தந்தி வாங்கிவரப் போய்விட்டேன் . 

மாதவி : அவரும் வந்திருக்கிறாராம் . நாராயணி ! இவ்வளவு 
ஸமீபத்தில் இரண்டுபேருமிருந்தும் , அவரை நான் காணாவிட்டால் , 
என்னைப்போல் தெளர்ப்பாக்கியவதி யுண்டோ ? 

நாரா . : ஆதியில் , தம்பிரான் கூட வரவேணுமென்று கல்பனை 
யானபொழுது , இந்த மாறன் தொந்தரைக்குப் பயந்து , அம்மை 
பாண்டிக்கு வரமாட்டேனென்று சொல்லவில்லையோ ? இப்படி வரா 
திருந்தால் , அவருக்கு இவ்வளவு ஸமீபத்தில் வந்திருக்கமுடியுமோ ? 
எல்லாம் தெய்வ ஸங்கல்பமே : இத்தனை ஸமீபத்தில் , எதிர்பாராத 
வண்ணம் , கொண்டுவந்துவிட்ட தெய்வம் , இன்னும் குறையும் கூட்டி 
வைக்காதா ? 

மாதவி : பத்மாநாபனுடைய கிருபை வேணும் ; வேறு ஸகா 
யம் நமக்கேது ? ஒரு ஸங்கதி இன்று நானறிந்தேன் ; அது மனஸில் 
வலிய ஸங்கடம் உண்டாக்குகிறது.. 


நாரா . : 


ன ? 


III . i . ] 


ஒரு தமிழ் நாடகம் . 


நாரா . : 


என்ன , அம்மே ? என்ன ஸங்கதி ? 
மாதவி : இந்த தாவிக்கும் அவர்மேல் நோக்கமுண்டு . 

அது எங்கனம் அம்மை அறிந்தது ? அவள் சொ 


நாரா . : 
னாளோ ? 


நாரா . : 


மாதவி : சொல்லவேணுமோ ? பேச்சிலிருந்தே தெரியாதோ 
இவளுக்கு அவர்மேல் ஆசையுண்டென்பது நிச்சயம் ; ஆனால் , அ . 
அதிசயமல்ல : அவரைக்கண்ட ஸ்திரீ எவள் தான் ஆசைகொள் 
மாட்டாள் ? அவருக்கும் இவள்மேல் நோக்கமிருக்குமோ என் 
ஆசங்கைதான் மனஸைச் சஞ்சலப்படுத்துகிறது . 

பேச்சிலே இதுதெரிந்தது , அதுதெரியவில்லையோ ? 
மாதவி : அவள் பிரஸ்தாபத்திலிருந்து , அவருக்கு அவன் 
தெரியுமோ என்பதே ஸந்தேகமாயிருக்கிறது . என் மனதறிய அ 
அப்படிப்பட்டவரில்லை ; அவளும்கூட , தாவியாயிருப்பினும் , அ 
சௌரியத்தையும் , பெருந்தன்மையையும் , சீலத்தையும் புகழ்கி 
எனக்கு அவளை விபரமாய்க்கேட்க லஜ்ஜையாயிருந்தது ; அனந்த 
னம் வந்து அவர் திரும்பிப் பாண்டிக்குப்போனது முதல் , வீணை 
பியசிப்பதிலும் , சித்திரமெழுதுவதிலும் , ஸம்ஸ்கிருதம் வாசிப் 
லுமே காலத்தைக் கழித்துவருகிறாராம் ; அவர் புத்திக் கூர்மைக்கு 
மனோதர்மத்துக்கும் இதற்குள் ஒவ்வொன்றிலும் எவ்வளவு 
யிருக்கிறாரோ ? நினைக்க , நினைக்க , அவரைக்காணவேணுமெ 
ஆசை எனக்கு அதிகரிக்கிறது ; என்று காண்பேனோ ? 

பகவான் கிருபையினால் சீக்கிரம் கிட்டும் ; அதோ , 
ளியும் அப்படியே சொல்கிறது . 

மாதவி : இவ்வளவு நாகரீகமும் , ராங்கியும் , வாக்குசாதுரி 
மும் , வீணைவாசிக்கும் திறமும் உள்ள இந்த ஸ்திரீயை , அவர் ஒரு 
ஸமயம் கண்டு பழகியிருந்தால் , - நாராயணி ! நீயும் அவரை நன் 
அறிவாயே : உனக்கெப்படித் தோன்றுகிறது ? 

பாண்டிக்காரர் ஸங்கதி நமக்கென்ன தெரியும் ? இந்த 
மாறனையும் , இந்ததாவியையும் பார்த்தால் , பாண்டியெல்லாம் முழு 
மோசமாயிருக்குமென்று நினைக்கவேண்டிவருகிறது . புருஷரையே 
நம்பலாகாது . 

மாதவி : எல்லாப் புருஷருமே அப்படியிருப்பார்களா ? இந்த 
மாறனும் புருஷன் , அவரும் புருஷர் என்று சொல்லலாமோ ? அவா 
ஒருபொழுதும் அப்படியிருக்கவேமாட்டார் . பணத்தையே பெரிதா 
கமதித்து நடக்கும் இந்த வேசையும்கூட , அவரைப்பற்றி எவ்வளவு 
மரியாதையாகப் பேசுகிறாள் ! அவளுக்கே அவரிடத்தில் மனப்பூர்வ 


நாரா : 


நாரா : 


54 


திருமலை சேதுபதி : 


( III . i . 


மான 


ஆசை உண்டாயிருக்கிறதே . அவரை எப்பொழுது நான் 
திரும்பவும் காணுவேன் ? இராவுண்ணியும் கோட்டைக்குட்போ 
யிருந்தானாமே : வர்த்தமானம் எதாவது தெரியுமோ ? 

நாரா : அவனை நான் கண்டேன் ; ஆனால் பேசஸந்தர்ப்பப்பட 
வில்லை . 

கண்ஜாடை காட்டினான் ; ஏதோ ஸமாசாரம் உண்டுபோலத் 
தோன்றியது . கையொழிந்தவுடன் அவனேவருவன். 
மாதவி : நீ போய் அவனை அழைத்துவா 

(நாராயணி போதல் .] 
( தனி ) அவர் என்னை மறந்தோ , அல்லது வேறுவிதமாகவோ , 
ஒரு ஸமயம் இருந்தால் , நான் எப்படி ஸகிப்பேன் ? அவராக என்னை 
திரஸ்கரிக்கும்வரை, என் சபதப்படி , நான் அன்னியதா நினைக்கவே 
மாட்டேன் ; அப்பொழுதும் கூட , என் ஆசைமட்டும் மாறாது . ஒரு 
ஸமயம் , யுத்தத்தில் ஜேஷ்டன் ஜெயமடைந்து , இந்த மாறனை பர்த்தா 
வாக வரிக்கும்படி நிர்ப்பந்தப் படுத்தினால் , என் பிராணனைவிட்டுவிடு 
வது நிச்சயம் . 

[ நாராயணியும் குறத்தி வள்ளியும் பிரவேசித்தல் .) 
நாரா : அம்மே ! இவள் ஒரு குறத்தி ; நல்லவண்ணம் குறி 
சொல்வளாம் ; வரப்போகிறனதயெல்லாம் சொல்லுவளாம் . 

மாதவி : நம்ம நம்பூதிரித்தம்பிரான் ஜோஸியம் மாதிரியிருக் 


குமோ ? 


நாரா : 


ஏதோ , சோதித்தறியலாம் . 
மாதவி : அடிகுறத்தி ! உன்பேரென்ன ? 
வள்ளி : அம்மே ! வள்ளி என்று கூப்பிடுவார்கள் . 

மாதவி : ஒ ! அஸல் பேர் ! நான் மனவில் இப்பொழுது 
திருக்கிறது என்ன ? அதெப்படி முடியும் ? சொல்லு , கேட்போம் . 

வள்ளி : அம்மே ! அந்தத்தங்கக்கையைக் கொஞ்சம் நீட்டுங் 
கள் , பார்க்கட்டும் . 

( மாதவி கையை நீட்டுகிறள் .) 
மாதவி : மனவில் நினைத்திருப்பதைக் கைரேகை காட்டுமோ ? 

வள்ளி : ஐயா , தொந்திக்கணபதியே என் குறிக்குத் தோன் 
றிடுவாய் ! 

கந்தா வடிவேலா என்குறியைக் காத்தருள்வாய் ! 
மாது சரசுவதியே வந்தெனக்கு நீ யருள்வாய் ! 
ஏதும் பிசகாமே என்குறியைக் காத்திடுவீர் 


வேண்டியிருக்கிறது ; தனித்துச் சொல்லவேண்டும் ; இவர்களைப் 
III . i . ] ஒரு தமிழ் நாடகம் . 

55 
இந்தச் , சீமாட்டி நெஞ்சத்தில் செப்புகுறை ஒன்றுண்டு : 
இந்தக், கோமாட்டி யுள்ளத்தில் கூறுகுறை ஒன்றுண்டு : 

நாடுநகரமில்லை ; நாட்டார் குறையுமில்லை ; 
வீடுவிளைவுமில்லை ; வியாதியொன்று தானுமில்லை ; 
பருவத்துக்கேற்க ஒரு பாண்டியன் மேல் நாட்டமுண்டு ; 

உருவத்துக்கேற்க ஒரு உத்தமன்மேல் தேட்டமுண்டு : 
அவன் , நாடி அணைகுவனோ, நாடா தொழிவானோ ? 
அவன் , தேடி அணைகுவனோ, சிந்தை பிறிதாகுவனோ ? 

ஓயாக் கவலையிதா ஊணுறக்கம் கொள்வதில்லை ; 

மாயாக் கவலையிதா மாதிவளும் வாடுகிறாள் ; 
அம்மா , வாணிசரஸ்வதியே மங்கையர்க்கு நீ யிரங்கி , 
அம்மா , கோணிக்குழறாமே குறியதனைக்கூறிடுவாய் ! 

வேண்டாம் ஒருவருஷம் ; வேண்டாம் ஒருமாசம் ; 
வேண்டாம் ஒருபக்கம் ; வேண்டாம் ஒருவாரம் ; 
வட்டமிட்டு வானதனில் வந்த கருடனைப்பார் ; 
திட்டமுடன் இன்றே நீ சேர்குவையுன்னாதனையே ; 
ஆனாலும் ஆருடத்தால் மற்றொன்றறைகுவன்கேள் ; 
தேனாம்மொழியாளே சீக்கிரமோர் தத்துவரும் ; 
நாடு பதைபதைக்க , நாட்டார் நடுநடுங்க , 

கேடு கிளைத்து வரும் , கேட்டார் கிடுகிடென, 
அம்மா , என்னென்று சொல்வேன் நான் , ஏதென்றெடுத்துரைப் 

பேன் ? 
(தளவாய் கண்ணன் தம்பி பிரவேசித்தல் .] 
தளவாய் : இதென்ன கோஷமிது ? இவள் யார் ? 

மாதவி : ஜேஷ்டனா ? நான் யாரோ என்று திடுக்கிட்டுவிட் 
டேன் . இவள் குறி சொல்லுகிற குறத்தியாம் ; நாராயணி அழைத் 
துவந்தாள் ; எதோ பாடிக்கொண்டிருக்கிறாள் . 

தளவாய் : உனக்கு ஸந்தோஷமான ஒரு ஸமாசாரம் சொல்ல 


போகச்சோல் , 

மாதவி : நாராயணி ! இவளை வெளியே கூட்டிக்கொண்டுபோ ; 
குறைப்பாட்டும் அப்புறம் கேட்டுக்கொள்ளலாம் . 

[ நாராயணியும் குறத்தி வள்ளியும் போதல் .] 
எனக்கு ஸந்தோஷமான ஸமாசாரம் என்ன ? 
தளவாய் : எதாயிருக்கலாம் ? நீயே சொல் , கேட்போம் . 
மாதவி : எனக்கொன்றும் தோன்றவில்லையே . 


திருமலை சேதுபதி : 

[ III . I. 
தளவாய் : உனக்குத்தெரிந்த பேர் , உன்னைப்பற்றி விசாரிக்கக் 
கூடிய பேர் , யாராவது இந்தக் கோட்டைக்குள் இருக்கிறார்களா ? 
அதோ , உன் முகக்குறிகளே உன் மனஸைக் காட்டுகின்றன ; என்ன ? 
பதிலில்லை ? 

மாதவி : என்ன விசேஷம் ? 

தளவாய் : இதுவரையும் இந்த மாறன் பேச்சை நம்பி நான் 
மதிமோசம் போனேன் ; இப்பொழுதுதான் யதார்த்தம் தெரிந்தது : 
இவன் மஹாதூர்த்தன் ; இவனால் ஒன்றுமாகாது ; இவன் ஸகாயத் 
தால் ஒரு பலனுமில்லை ; இவனுக்குன்னைக் கொடுப்பதினும் , கிணற் 
றில் தள்ளிவிடலாம் . ஸேதுபதி ஸத்திய ஸந்தனாம் ; மகாவீரனாம் ; 
அவன் தயவிருந்தால் , பாண்டியில் முடியாததொன்றில்லை ; அவன் 
மகனும் நல்ல யோக்கியனாம் ; உன்னைப் பற்றி , ராவுண்ணியை , அவன் 
ஸ்நேகிதன் ஆவலுடன் விசாரித்தானாம் ; அவன் மூலமாய் ஸேதுபதி 
யின் இணக்கத்தை ஸம்பாதித்துக்கொண்டால் , கப்பத்தையும் நிறுத்தி 
விடலாம் ; இன்னும் வேண்டியதெல்லாம் பெறலாம் ; அவனுக்கே 
ராஜ்ய பட்டமும் வரப்போகிறதாம் ; இந்த மாறனுக்கு ஸகாயம் , 
பாண்டியில் ஒரு மனுஷன் கூடவில்லை : இவனுக்குப் பட்டமும் 
கிடைக்கப்போகிறதில்லை . ஆகவே , நீ ஸேதுபதி மகனை ஸம்பந்தர் 
செய்துகொண்டால் , பாண்டியதேசத்துக்கு அம்மச்சியாகிவிடுவாய். 
இப்பொழுதுதான் பாண்டியதேச வர்த்தமானமெல்லாம் எனக்கு 
நல்லவண்ணம் விபரமாய்த் தெரிந்தது . என்ன சொல்கிறாய் ? 

மாதவி : நான் என்னசொல்ல ? ஜேஷ்டன் ஆஜ்ஞை எப்படி 
யோ , 

தளவாய் : நீ வலியகள்ளன் ! நேற்று , முந்தினநாளெல்லாம் , மா 
றனைக்கல்யாணம் செய்துகொள்ளச் சொன்னபோது , ஜேஷ்டன் ஆஜ் 
ஞைப்படி நடக்கப்படாதோ ? உன் மனஸுப்படி ஜேஷ்டன் ஆஜ்ஞை 
யானால் ஸம்மதமாக்கும் . 

மாதவி : மாறனுடைய ஐயோக்கியதையை அறியாமல் செய்த 
ஆஜ்ஞையது . நான் எப்பொழுதுமே சொல்லவில்லையா ? ஸேதுபதி 
நல்ல ஸத்தியவான் ; சீலர் . 

தளவாய் : அவன்மகனோ ? என்ன தலையைக்கவிழ்ந்து கொள்ளு 
கிறாய் ? சரி , அதிருக்கட்டும் : இனிமேல் நடக்கவேண்டியதைப்பற்றி 
யோசிப்போம் : மாறனை ஓடிவிடாமல் பத்திரமாய்க் காக்கும்படி ஏற் 
பாடுசெய்துவிட்டேன் ; ஸேதுபதி மகனை வரவழைத்து , அவன் மூல 
மாய் ஸமாசாரம் சொல்லியனுப்பி , ஏற்பாடு செய்யவேண்டும் . 

மாதவி : அதற்கு நானென்ன செய்யவேணும் ? 


III. i . ) 


ஒரு தமிழ் நாடகம் . 


57 


தளவாய் : நீ வரச்சொல்லி எழுத்தனுப்பவேண்டும் ; ஆனால்தா 
ன் முடியும் . 

மாதவி : நானோ ? ஜேஷ்டன் ஆளனுப்பினாலோ ?? 

தளவாய் : படையெடுத்து வந்திருக்கும் எதிரியை யாரேனும் 
நம்புவார்களோ ? வந்தபின் , யதார்த்தத்தை விபரமாய்ச்சொல்லி, நம் 
பிக்கைவரச்செய்யவேண்டும் . 

மாதவி : நானெழுதினால் எதிரிகள் படைவீட்டுக்குள் வருவ 
ரோ ? ஸேதுபதி ஸம்மதிப்பரோ ? 

தளவாய் : மனவிருந்தால் , வரும்படி யெழுத உனக்கு நன்றாய்த் 
தெரியும் ; ஸேதுபதிக்குத் தெரிந்தால் வரமுடியாது ; முதலில் தெரியா 
மலேவந்து , ஸமாசாரங்களைத் தெரிந்துகொண்டு போய்ச்சொல்லி , 
நம்பிக்கை பிறக்க வேண்டும் . பரஸ்பரம் விசுவாசம் உண்டாகிவிட் 
டால் , அப்புறம் மனஸ போலும் ஸௌகரியம் போலும் செய்து கொள் 
ளலாம் . 

மாதவி : நான் வேணுமானால் எழுதுகிறேன் ; ஜேஷ்டனும் 
விபரமாய் ஒரு எழுத்து அனுப்பினால் நலமாயிருக்கும் . 

தளவாய் : அது கூடவே கூடாது ; ஸந்தேகத்துக்குத்தான் ஆஸ் 
பதமாகும் ; நீ யெழுதுவதுகூட எனக்குத்தெரிந்ததாகவே யிருக்கக் 

உனக்குப்பார்க்க ஆசையாயிருப்பதாயும் , இரண்டுகுக் 
காரருக்கும் அநுகூலமான சிலமுக்கிய ஸங்கதிகள் நேரில்பேசவேண்டு 
மென்றும் , ஒருவருமே அறியாமல் இரகசியமாய் வந்துவிட்டுப்போய் 
விடலாமென்றும் பொதுப்பட எழுதவேண்டும் ; பிற்பாடு எல்லா 
விபரமும் நேரில் சொல்லிக்கொள்ளலாம் . இப்பொழுது நீ எழுதித் 
தந்தால் இராக்காவல் சுற்றிப்பார்க்க அவன் வரும்பொழுது , அவனி 
டம் சேர்ப்பித்துவிடுகிறேன் ; உடனே இன்றிரவே வந்து ஸங்கதிக 
ளைத்தெரிந்து கொண்டுபோகலாம் . 

மாதவி : இன்றிரவா ? 

தளவாய் : ஏன் தாமஹிக்கவேண்டும் ? சுபசீக்கிரமென்று வசன 
மில்லையோ ? தவிரவும் , தாமஸமானால் , மாறன் எதாவது குறும்பு 
பண்ணக்கூடும் . இப்பொழுதே எழுதுவதில் என்னதடை ? 

மாதவி : தடையொன்றுமில்லை. ஒருவேளை அவர் என்வார்த்தை 
யை விசுவசித்துவந்தபின்பு , ஜேஷ்டனுக்கு மனஸமாறிவிட்டால் , 

தளவாய் : ஹே ! நான் என்ன பித்தனோ ? 

மாதவி : அப்படி இராத்திரி நம்மபடை வீட்டுக்குள் வருவதால் 
அவருக்கு ஒருவிதமான ஆபத்தும் வராதே ? 

தளவாய் : என்ன , மாதவி , நம்ம படைவீட்டுக்குள் நம்மை 


கூடாது . 


58 


திருமலை சேதுபதி : 


(III. i . 


யறியாமலா ஒன்று நடக்கும் ? உன் ஜேஷ்டன் அவ்வளவு இளிச்ச 
வாயனோ ? 

மாதவி : அப்படியில்லை , மாறனும் அவன் ஆள்களும் இருக்கி 
றார்களே , அவர்கள் அறிந்து எதாவது விஷமம் செய்தால் , - 

தளவாய் : நீ எழுதுவதும் , அவன் வந்துபோவதும் , நம்மையும் 
ராவுண்ணியையும் தவிர யாருக்குமே தெரியவேண்டாம் ; மாறன் 
சிறையிலிருக்கிறான் . ஸேதுபதியிடமிருந்து பதில் கிடைத்து ஒரு 
விதமாய் முடிவாகிறவரையில் , இரகசியமாயிருப்பதே நலம் ; ஒரு 
ஆபத்தும் வராது ; நீ பயப்படவே வேண்டாம் ; பத்மநாபனாணை , ஒன் 
றும் நேரிடாமலிருப்பதற்கு நான் பாத்தியதைப்படுகிறேன் . 

மாதவி : சரி ; ராவுண்ணியை வரச்சொன்னால் நான் எழுதிய 
னுப்புகிறேன் . 

தளவாய் : பொதுப்பட இருக்கவேண்டும் ; முக்கியமாய் உங்கள் 
பரஸ்பர அந்தரங்க அன்னியோன்னியத்தைப் பொறுத்ததாகவே யிரு 
க்கட்டும் ; எனக்குத் தெரிந்ததாகவே வேண்டாம் ; இராத்திரி நடுநிசி 
க்குமேல் வரும்படிக்கும் , அழைத்துவரக் , கோட்டைவாசல் பக்கம் 
ராவுண்ணியை அனுப்புவதாயும் பெயர்கண்டெழுது . நாராயணிக்குக் 
கூட இந்தஸங்கதி தெரியவேண்டாம் . சீக்கிரம் எழுது ; இதோராவு 
ண்ணியை அனுப்புகிறேன் . 

( தளவாய் கண்ணன் தம்பி போதல் .] 
மாதவி : சரி . ( தனி ) அதிர்ஷ்டம் வரும்பொழுது மோட்டைத் 
தொளைத்துக்கொண்டு வருமென்று சொல்வார்கள் ; ஆனால் இப்படிப் 
பட்ட அதிர்ஷ்டம் , எனக்கே வருமென்று , நான் நினைக்கவேயில்லை . 
இன்றே அவரைச் சேருவேனென்று குறத்தி குறி சொன்னதும் , உட 
னே ஜேஷ்டன் வந்து இங்ஙனம் சொன்னதும் , என்ன ஆச்சரியம் ! 
ஆனால் , ஏதோ சீக்கிரம் ஒரு பெரிய தத்துவருமென்றும் சொன்னாள் ; 
அவளை யழைத்து அதை விபரமாய்க் கேட்கவேண்டும் . பின்பு என்ன 
வந்தாலும் வரட்டும் : இன்று என்னைப்போல் பாக்கியசாலியார் ? 

( நாராயணி பிரவேசித்தல் . ) 
நாராயணி ! வா ; அந்தக் குறத்தியெங்கே ? 

நாரா : அவள் கொஞ்சம் காத்திருந்துவிட்டு , நாளைவருவதாகச் 
சொல்லிப் போய்விட்டாள் . 

மாதவி : அவள் குறி சொன்னவாய்க்குப் பொன் போடலாம் ; 
ஆனால் உன்னிடத்திற்கூடச் சொல்லக்கூடாது . 

ஸந்தோஷ ஸமாசாரமென்றார் ; வெகுநேரம் பேசிக்கொ 
ண்டிருந்துவிட்டு , ஒருநாளுமில்லாததொரு முகமலர்ச்சியுடன் தம்பி 


நாரா : 


iii . i . ) 


ஒரு தமிழ் நாடகம் . 


59 


நாரா : 


ரான் போகிறார் ; அம்மைக்கும் தன்னையறியாமல் ஆனந்தம் பொங்கு 
கிறதே : நானும் கேட்டு ஸந்தோஷித்தாலாகாதோ ? 

மாதவி : நீ அறியக்கூடாததில்லை ; அறியாததில்லை . ஆனால் 
அவர் சொல்லக்கூடாதென்று சொல்லியிருக்கிறார் . இராத்திரி தானே 
உனக்கும் தெரியவரும் . 

நாரா : அம்மையினுடைய காதலர் இங்கே வரப்போகிறாரோ ? 
மாதவி : உனக்கெப்படித் தெரிந்தது ? 

நாரா : அம்மை முகத்தைப்பார்த்தாலே தெரியுமே ; அப்படித் 
தான் எதோ சத்தம் கேட்டது . 

மாதவி : அப்படித்தான் . ஆனால் நீ ஒருவரிடமும் சொல்லக் 
கூடாது ; ஆணைவைத்திருக்கிறேன் ; ஜேஷ்டனுக்குத் தெரிந்தால் 
கோபிப்பர் ; ஆனால் உனக்கு நான் சொல்லித்தெரியவில்லையென்று, 
நீயே ஒப்புக்கொள்வாய் . அந்த எழுத்துப் பெட்டியை எடு இங்கே ; 
சீக்கிரம் எழுதவேண்டும் . 
( எழுத்துப்பெட்டியொன்றை எடுத்து வந்து கொடுக்கிறாள் .) 

நம்ம படைவீட்டிலிருக்கும்பொழுது யாராவதுகண்டு 
கொண்டாலோ ? 

மாதவி : ஜேஷ்டன் ஸம்மதித்து வரும்பொழுது , கண்டுகொண் 
டால் தானென்ன ? நடுநிசிக்குமேல் யாருக்குத்தெரியும் ? 

நாரா : தம்பிரான் ஒன்றும் கபடமாக கல்பனையாகவில்லையே ? 
எல்லாம் யதார்த்தமாய்த்தானே சொல்லியிருக்கிறார் ? 

மாதவி : பத்மநாபஸ்வாமிமேல் ஸத்தியம் பண்ணித்தந்தார் . 

நாரா : முன்பு தோவாழைக்கோட்டை மண்ணாடியாரைப்பிடிக் 
கும்பொழுதும் , அங்ஙனம் தம்பிரான் செய்த துண்டு ; ஆனால் அம்மை 
யிடத்திலேயே அங்ஙனம் செய்வரோ ? 

மாதவி : சீ ! பேச்சில் களங்கமொன்றுமில்லை. தவிரவும் , இத 
னால் அவர் காரியமும் உத்தேசமும் சித்தியாகும் வழியையே தேடுகி 
றார் . சற்றுப் பேசாதிரு : இதையெழுதி முடிக்கிறேன் . 

( எழதுகிறள் ) . 
அந்த மெழுகையெடு , முத்திரையிடட்டும் . நாணி ! என் ஸந்தோ 
ஷத்தை என்னென்று சொல்வேன் ! அடக்கமுடியாமல் பொங்குகிறது . 

என் அம்மைமுகமே காட்டுகிறதே . எல்லாம் சுபசீக்கிர 
மாய், மனோபீஷ்டப்படி நிறைவேற வேண்டும் , பத்மநாபஸ்வாமி கி 
பையால் , 

( போதல் . ) 


நாரா : 


60 


திருமலை சேதுபதி : 


( III . ii . 


இரண்டாங் காட்சி . 
களம் : கோட்டைமதிலின்மேல் ஒரு காவற்கூடம் . ) 

[ காலம் : முன்னிரவு . 
[ சோமசுந்தர சேதுபதியும் கறுப்பணபிள்ளையும் பிரவேசித்தல் . ) 

கறுப் : இளவரசருக்குச் சிறிதும் இடங்கொடுக்கவில்லையென் 
பது நிச்சயம் ; தங்கள் ஞாபகமும் பேச்சும் அடிக்கடி யுண்டாம் . 

சோமசு : அவள்கூடச் சேடிவந்திருக்கிறதுயார் , கேட்டாயா ? 

கறப் : கேட்டேன் ; எதோ ஒருபேர் விசித்திரமாயிருந்தது , 
சொன்னார் ; நம்மபக்கத்தில் பெண்பிள்ளைகளுக்குச் சாதாரணமாய் 
வழங்குகிற பேரில்லை . 

சோமச : நாராயணியா ? 
கறுப் : ஆ ! அந்தப்பெயர்தான் . 
சோமசு : எழுத்தொன்றும் தரவில்லையா ? 

கறுப் : அதைப்பற்றித்தான் கேட்டுக்கொண்டிருந்தேன் . அவர் 
சொன்னது சரியாய் எனக்குத்தெரியுமுன் , தூதுவந்த மற்றிருவரும் 
திரும்பிவந்து அழைத்தார்கள் ; அவர்களுடன் போய்விட்டார் . 
அவர் தமிழ் விசித்திரமாயிருக்கிறது . 
சோமசு : இராவுண்ணி தமிழ் எப்பொழுதும் வேடிக்கையே . 

( நெல்லையப்பத்தேவன் பிரவேசித்தல் .) 
என்ன விசேஷம் ? 

நெல்லை : ப்ரபோ ! கோட்டைவாசல் மேலுள்ள காவற்கூடத் 
தருகே , மதிலின்மேல் , நானும் சண்முகத்தேவரும் உலாவிக்கொண்டி 
ருந்தோம் ; முதலில் கோட்டைக்குவெளியில் யாரோபேசுவதுபோற் 
குரல்கேட்டது ; உற்றுப்பார்த்துக்கொண்டிருக்கும்பொழுது , ஒருசிறு 
எரிபந்தத்தின் முனையிலுள்ள அம்பொன்று , திடீரென்று எங்கள் முன் 
மதிலின்மேல் வந்து விழுந்தது ; அதையெடுத்துப்பார்க்க , அம்பின் 
அடிப்புறத்தில் இந்தக்கடிதம் கட்டியிருந்தது ; தங்கள் விலாசம் கண் 
டிருப்பதால் , தங்களுக்குக் கொடுத்துவரும்படி சண்முகத்தேவர் அனு 
ப்பினார் ; இன்னும் ஏதாவது விசேஷம் நடக்கிறதாவென்று அவர் 
பார்த்துக்கொண்டிருக்கிறார் . 

( கடிதத்தைப் பிரித்துத் தனக்குள் வாசித்தல் . ) 
சோமசு : சரி ; நீர் போம் ; விசேஷமொன்றுமில்லை ; ஆனால் 
இதைப் பிறர் அறியவேண்டாம் ; அவருக்கும் அப்படியே நான் சொ 
ன்னதாகச் சொல்லும் . 


Ill . ii . ) 


ஒரு தமிழ் நாடகம் . 


61 


நெல்லை : சொல்கிறேன் , ப்ரபோ 

( நெல்லையப்பத்தேவன் போதல் .] 
சோமசு : மஹாரகசிய சங்கதியொன்று ; வெளியே தெரியவே 
கூடாது ; உன்னை நம்பலாமா , கறுப்பா ? 

கறுப் : சிறுபிராயத்தில் எசமானுக்குச் சிலம்பம் பழக்கிக் 
கொடுக்க ஏற்பட்டது முதல் , என்னை அறிவீர்களே : நான் அப்படிப் 
பட்டவனல்ல ; உயிர் போவதாயிருந்தாலும் , தங்களுக்கு துரோகம் 
நினைக்கமாட்டேன் . 

சோமசு : அவளிடமிருந்து இந்தக் கடிதம் வந்திருக்கிறது : 
இன்றிரவு நடுநிசிக்குமேல் ,என்னை அவள் படைவீட்டுக்கு வரச் 
சொல்லி எழுதியிருக்கிறாள் . என்னைப் பார்ப்பதுமன்றி , இருதிறத் 
தார்க்கும் அநுகூலமான சில சங்கதிகள் பேசவேண்டுமாம் . 

கறுப் : எசமான் போகவேகூடாது ; முழுமோசம் வந்துவிடும் . 

சோமசு : ஏனப்படிச் சொல்கிறாய் ? அவளா என்னை மோசஞ் 
செய்வாள் ? 

கறுப் : வேறு யாராவது மோசக்கருத்தாய் எழுதியனுப்பியிருந் 
தாலோ ? 

சோமசு : அவள் கையெழுத்து எனக்குத் தெரியாதா என்ன ? 
அந்தச் சந்தேகமேயில்லை . 

கறுப் : தன்னையறியாமல் , யாரும் வெளியே போகவோ வரவோ 
கூடாதென்று பெரிய எசமான் உத்திரவாயிருக்கிறதே . 

சோமசு : அதுதான் யோசிக்கிறேன். ஆனாலுமென்ன , இரு 
திறத்தார் நன்மைக்காகவும் தானே வரச்சொல்லி எழுதியிருக்கிறாள் ? 
பின்பு சங்கதியை விபரமாய்ச் சொல்லிவிடுகிறது . 

கறுப் : பெரிய எசமான் யுத்த முறைகளும் , கண்டிப்பும் , தங் 
களுக்கு அவ்வளவு தெரியாது : இம்மி பிசகினாலும் கண்ணைப்பிடுங்கி 
விடுவார்கள் ; ஈவு இரக்கம் என்பது , இந்தச் சங்கதியில் மட்டும் 
கிடையவே கிடையாது . 

சோமசு : அதெல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன். எப் 
படிப்போய்வருகிறது , யுக்தி சொல்லு பார்ப்போம் , ஒருவருக்கும் 
தெரியக்கூடாது . பிடாரி மூலை வாசல் உனக்குத் தெரியுமா ? அங் 
கிருந்து கோட்டைவாசற்பக்கம் போக வழிதெரியுமா ? 

கறப் : அடியேனுக்குப் பெண்ணெடுத்தது இந்த ஊரில்தானே ; 
இந்தக் கோட்டைக்காவலிலே நாலுவருஷம் இருந்தேன் ; எனக்குத் 
தெரியாத வழியா இங்கே . மகாமரோ சியாய 

டாக்டர் . உ . வே . சாமிகாதைர் 


| 


தருமலை சேதுபதி : 


( lil . iii . 


சோமசு : சரிபோவோம் வா ; அகழியைத் தாண்டுவதற்கும் 
எதாவது ஏற்பாடு செய்துகொள்ள வேண்டும் ; மேலே தொங்கிக்கொண் 
டிருந்த மரக்கிளைகளைக்கூட வெட்டிவிட்டேன் . இந்தச் சங்கதியில் 
சண்முகத்தேவனை நம்பலாமா ? 

கறுப் : நான் உறுதி சொல்லமாட்டேன் ; தலைவர்க்குவேண் 
டியவர் . 

சோமசு : நான் பார்த்துக்கொள்கிறேன் . நீ போய் ஒரு வடக் 
கயிறும் இருப்புத் தொறட்டியும் சம்பாதித்துக்கொண்டு , பிடாரி மூலை 
வாசலுக்குத் தென்புறமுள்ள பிள்ளையார் கோயிலுக்கு , இன்னும் 
இரண்டு நாழிகைப்பொழுதில்வந்து சேர் ; நான் அங்கே வருகிறேன் . 
சங்கதி பதனம் ; மூச்சுவிடக்கூடாது யாரிடத்திலும் 

கறப் : எசமான் உத்திரவுப்படி செய்கிறேன் ; எனக்குமட்டும் 
பயமாகவேயிருக்கிறது ; சரியாகத் தோன்றவில்லை. 
சோமசு : ஒன்றும் பயப்படாதே , போ . 

( கறுப்பண பிள்ளை போதல் ) 
( தனி ) இன்னும் ஒரு ஜாமப் பொழுதுக்குள் என் மாதவியைக் 
காணுவேன் ! ஆகா ! என்ன பாக்கியம் ! என் தந்தைக்குத் தெரிந் 
தால் , சம்மதிக்கமாட்டாரென்பது நிச்சயம் ; அவர் கண்டிப்பான 
கட்டளையை மீறியும் போகவேண்டியிருக்கிறது . ஆனாலென்ன ? 
காதல் விஷயத்தில் பெரியோர்களுக்கு எப்பொழுதுமே கருணை கிடை 

" என்மேல் ஆசையுண்டானால் , என் காதலை விசுவசிப்பது 
மெய்யானால் , இன்றிரவு தப்பாமல் வரவேண்டும் . நம்ம காதல் அதி 
சீக்கிரம் சபலமாகும்படி இன்றே ஏற்பாடு செய்துவிடலாம் ," என்று 
தன்மூர்க்கனான தமையனுக்குப் பயப்படாமல் துணிந்து அவள் 
எழுதியிருப்பதைக் கண்டும் , எப்படிப் போகாமலிருப்பேன் ? அன் 
றியும் , இருதிறத்தார்க்கும் அநுகூலமான முக்கிய விஷயங்கள் என் 
றும் எழுதியிருக்கிறாள் . தந்தையாரைப் பின்பு சமாதானப்படுத்தி 
விடலாம் . மாதவியை அறியாதவனானதால் , இவன் மோசமாயிருக் 
குமென்று பயப்படுகிறான் . அவளே மோசம் பண்ணுவதாயிருந் 
தால் , இந்த உயிர் ஒரு பொருட்டா ? என் மாதவியா மோசம் பண் 
ணுகிறவள் ! ( போதல் . ] 

மூன்றுங் காட்சி . 
களம் : - கோட்டைப்புறத்தே ஒருபடைவீடு .) ( காலம் : - முன்னி 

( நாகப்பன் சேர்வையும் , செம்பகமும் பேசிக்கொண்டிருத்தல் . ) 

செம்ப : யானை தன் தலையிலேயே மண்ணை வாரிப்போட்டுக் 
கொள்வதுபோல நானும் செய்வேனா? தேவடியாளாய்விட்டால் ,, 


யாது . 


III . iii . ) ஒரு தமிழ் நாடகம் . 

63 
ஸ்திரீ ஜாதிக்குள்ள ரோஷமும் போய்விடுமா ? மதுரையிலிருந்து 
வினைகெட்டு இந்தக் காட்டுக்குவந்து , இவருக்கு மற்றொருத்தியை 
இணக்கிவிடாமல் ஏதுக்குத்தானிருக்கிறேன் ? நன்றாயிருக்கிறது ! 


பளா ! 


நாகப் : எல்லாம் தன்னைவிடத் தந்திரசாலி இல்லையென்று , 
தனக்குள்ளே மனப்பால் குடித்துக்கொள்கிறதுதான் . கேரளத்தாள் 
வலையிலே இவர் சிக்கிவிட்டால் , அப்புறம் நாமெல்லாம் கிள்ளுக்கீரை 
தான் ; நாகப்பனையும் செம்பகத்தையும் என் தேடப்போகிறார் இவர் ? 
ராவுண்ணியும் பகல்பட்டினியும் தானாபதிகளாய் விடுவார்கள் . 

செம்ப : ஸேதுபதி மகனைப்பற்றி ஒன்றும் தூஷிக்கவேண்டாம் 
என்று என்னைக் கூப்பிட்டுச் சொன்னாரே , அதென்ன ? திடீரென்று 
இப்படி மாறுவானேன் ? 

நாகப் : அவரும் தளவாயும் சாயங்காலம் கசுகசெனப் பேசிக் 
கொண்டிருந்தார்கள் ; ஒட்டுக்கேட்டுக்கொண்டிருந்தேன் : சில சில 
வார்த்தைகள் தான் காதில் விழுந்தது : சேதுபதி மகனைத் தந்திரமாய் 
வரவழைத்துச் சிறைப்படுத்தப் போகிறார்கள் போலிருக்கிறது ; தள 
வாய் யாரையோ “ கொன்று களைவேன் , " என்றும் சொன்னான் . 

செம்ப : ஆ ! எப்படி ? சேதுபதி மகனைப் பிடித்துக் கொல்லப் 
போகிறார்களா ? 

நாகப் : அப்படித்தான் எதோ பேசிக்கொண்டிருந்தார்கள் ; 
நம்மவர் குரல்தான் அதிகமாய்க்கேட்டது ; தளவாய் “ 

ஒன்றாந்தரம் 
யுக்தி ; மனசிலிருக்கட்டும் , " என்று சொல்லிக்கொண்டே போனான் . 

செம்ப : நீங்களேன் நான் திரும்பிவந்தவுடனே சொல்லவில்லை ? 

நாகப் : நீ தான் வந்தவுடனே அவரிடத்திலே போய்விட்டாயே ; 
அப்புறம் முருகனும் கூடவிருந்தான் . ஏன் ? அதிலே உனக்கென்ன 
இவ்வளவு ஆத்திரம் ? 

செம்ப : ஒன்றுமில்லை, சொல்லவில்லையே என்று சும்மாதான் 
கேட்டேன் . 

சமையலாச்சுதா பாருங்கள், சாப்பிடலாம் ; பசியா 
யிருக்கிறது . 

நாகப் : போனவிடத்திலே இன்றைக்கென்ன விசேஷம் ? 

செம்ப : எல்லாம் சாப்பிடுகிறபோது சொல்லுகிறேன் ; சமைய 
லாச்சுதா பாருங்கள் ; இதையெல்லாம் கழற்றிவைத்துவிட்டு வருகி 
றேன் . 

( நாகப்பன் சேர்வை போதல் . ) 

MAHAMAHODADHVAVA 


64 


திருமலை சேதுபதி : 


( III . iv . 


(நகைகளைக் கழற்றி வைத்தல் . ) 
திடீரென்று இடிவிழுந்தாற்போல , இதென்ன ஆபத்து ! உடனே 
மாதவியிடம் போய்ச் சொல்லுவோமென்றாலும் , அவளை இனிக்காலமே 
தான் பார்க்கக்கூடும் . அதனாலென்ன, பாதகமில்லை ; இன்றிராத்திரி 
யேயா இவர்கள் துர்யுக்தி நிறைவேறிவிடும் ? அவரை இவர்கள் எப் 
படிப்பிடிக்கப் போகிறார்கள் ? அவரைக்கொல்வதனால் தளவாய்க்கு 
என்னலாபம் ? இந்தப்பாழாவானுக்குத் தான் காரணமுண்டு , அவ 
னுக்கென்ன ? இவன் எப்படியெல்லாம் என்னைச்சதிக்கப்போகிறான் ? 
ஏதோ ஒருவகையில் யோக்கியமாய் நாடகமாடி , நூறு இருநூறு சம் 
பாதித்து , மரியாதையாய்ப் பிழைத்து வந்தவளை , இக்கோலம் கண்டு , 
பொய்யும்புரட்டுஞ்சொல்லி ஏமாற்றி , பிழைப்பையும் கெடுத்து , மா 
னத்தைக்காப்பாற்றிவந்த புருஷனையும் கொலைசெய்வித்து , வெட்கம் 
கெட்ட வேசையாக்கிச் சந்தியில் இழுத்து வைத்துவிட்டான் ; அப்படி 
யும்பிழைக்கவொட்டாமே , இங்கே அழைத்துவந்து வேறொருத்தியைக் 
கூட்டிக்கொடுக்கச் சொல்லுகிறான் ; இப்பொழுதோ, ஒருநாளுமே 
எனக்கு அவர் கிடையாமற்போனாலும் , தூரத்திலிருந்தாவது நான் 
கண்குளிரப்பார்த்துக் களித்துவரும் , என் ஆசைக்காதலரை , இந்தப் 
பாதகன் கொலைசெய்யப் பார்க்கிறான் . போனபிறப்பில் இந்தப்பாவி 
க்கு , ஜன்மப்பகையாளியாக நான் மூண்டிருந்தேன் போலும் . எப்படி 
யானாலும் சரி : இவன் மட்டும் அவருக்கு ஏதாவது கெடுதிசெய்யட் 
டும் , என்கையாலேயே இவன் உயிரையும் வாங்கி , என் உயிரையும் 
மாய்த்துக்கொள்கிறேன் . நான் சாதியில் மறத்தியென்பது நிசமானால் , 
நான் வீரபாண்டியத்தேவர் மகளானால் , இந்தச் சபதத்தை நிறை 
வேற்றுகிறேன் . சாகத்துனிந்தவர்க்கு சமுத்திரம் முழங்கால் தானே ? 
ஒருகை பார்க்கிறேன் . 

( போதல் .) 

நான்காங் காட்சி . 
களம் : கோட்டைப்புறத்தே ஒருபடை வீடு ) [ காலம் : நள்ளிர 

( மாதவியும் நாராயணியும் பிரவேசித்தல் .] 

ஆதியில் அவரை பத்மநாபஸ்வாமி கோவிலில் பார்த்த 
தினமும் , இதேமாதிரி நேரியல் தான் அம்மை உடுத்திருந்தது . 

மாதவி : இந்தக்கைக்கொலுசின் திருக்கை நன்றாய்த்திருக்கிவிடு . 
பாண்டிஸ்திரீகள் எப்படித்தான் அவ்வளவு நகைகள் ஸதாபோட்டுக் 
கொண்டிருக்கிறார்களோ ? 

எல்லாம் வழக்கந்தான் ; அம்மையும் பாண்டியிலிருந்து 


. 


நாரா : 


நாரா : 


III. iv . ] 


ஒரு தமிழ் நாடகம் . 


65 


நாரா : 


நாரா : 


நாரா : 


வழக்கமாய்விட்டால் , வினோதமாய்த் தோன்றாது . அதிகம் நகை 
கூடாதென்று அவரே சொல்வதுண்டே . 

மாதவி : பார்த்து ஆறுமாசத்துக்கு மேலாகிறது ; இடையிலே 
எழுத்துப்போக்குவரத்துக் கூடக்கிடையாது . இப்பொழுது என்ன 
மாயிருக்கிறாரோ ? அந்தத்தா வலிசொன்னாள் : வருகிறவழியில் அடிக் 
கடி கவனித்தாளாம் , முகத்தில் ஸந்தோஷமே யில்லையாம் ; கொஞ்சம் 
தேகம் மெலிந்து கூட இருக்கிறாராம் . 

எல்லாம் அம்மைமேலுள்ள ஆசைதான் . 
மாதவி : நிஜமாகவே அப்படியிருந்தால் நான்பாக்கியசாலி 
தான் . 

ஆனால் , அதை ஸந்தேகிக்க இடமுண்டோ ? 
மாதவி : அப்படி யொன்றுமில்லை ; அவர் அப்படி மாறப்பட்ட 
வருமில்லை ; எல்லாம் இப்பொழுது தெரிந்துவிடும் . வெளியே எதோ 
அடிச்சத்தம் கேட்டாற்போலிருந்ததே. 

ஒன்றுமில்லை ; அம்மைக்குத்தான் என்ன ஆத்திரம் , 
என்ன ஆசை ! 

மாதவி : உன்னை யொருநாளும் மறக்கவே மாட்டேன் ; உன் 
உதவியில்லாவிட்டால் , அவரைக்கண்டு பழகியிருக்கவே முடியாதே ; 
நீயும் ராவுண்ணியும் தான் எனக்கு முக்கிய ஆப்தர்கள் ; அவன்கூட , 
உன் மூலமாய்த்தான். 

நாரா : அம்மைக்கு அடியோங்கள் என்ன செய்தால் தான் பெ 
ரிது ! அம்மைவார்க்கிற கஞ்சியே அடியோங்கள் பிழைக்கிறது . ரா 
வுண்ணியைக் கோபத்தில் தம்பிரான் குத்திக்களையாமல் , அம்மைதா 
னே இரண்டுதடவை உயிரைக்காப்பாற்றித் தந்தது . அம்மை தீர்க் 
காயுஸாய் ஸந்தோஷமாயிருந்தால் , அடியோங்கள் பாக்கியமே . 
மாதவி : ராவுண்ணி பத்துமணிக்கே போய்விட்டானில்லையா ? 

ஆம் ; வருகிறதாயிருந்தால் வரநேசமாய்விட்டது ; மணி 
பன்னிரண்டரைக்கு மேலாகிறது . அம்மை தலைசாய்த்துக்கிடக்கவே 
யில்லையே . இந்த மஞ்சத்தில் சற்று சிரமபரிகாரஞ் செய்துகொண் 
டால் , அடிச்சத்தம கேட்டவுடன் நான் எழுப்பிவிடுகிறேன் . 

மாதவி : நன்றாய்ச் சொன்னாய் ! இப்பொழுது தூக்கமும் வரு 
மா ? ஆறுமாஸமாச்சுது பார்த்து , ஒருநிமிஷம் ஒரு யுகமாய் வளரு 
கிறது , தூங்கச்சொல்கிறாயே நீ . வெளியேபோய் , கோட்டைவாசல் 
பக்கமாக எதாவது வெளிச்சம் வருகிறது தெரிகிறதா, பார்த்துவா 

யாரும் அறியாமல் இரகசியமாய்ப் படைவீட்டுக்குள் 


நாரா : 


நாரா : 


9 


66 


திருமலை சேதுபதி : 


[ III . iv . 


வருகிறபொழுது , வெளிச்சமும் கொண்டுவருவார்களோ ? ஒருவேளை 
வரவில்லையோ என்னவோ ? 

மாதவி : நான் எழுதியிருக்கிறதற்கு அவர் வராமலிருக்கமாட் 
டார் ; ஆனால் காவல் எப்படியோ, அவர் தந்தைக்குத்தெரிந்து விட்ட 
தோ என்னவோ ? அதோ அடிச்சத்தம் ! 
(வெளியே இருந்து இராவுண்ணிநாயர் , " சாராயணி , 

என்று கூப்பிடுதல் .) 
வந்து விட்டார்கள் ; அதோ ராவுண்ணி நாயர் கூப்பிடு 


நாராய 


ணி , 


நாரா : 


கிறான் . 


( போதல் . ) 
மாதவி : ( தனி ) மனஸே , சற்றுப் பொறுத்துக்கொள் . 

( சோமசுந்தர சேதுபதி பிரவேசித்தல் .) 
சோமசு : மாதவி ! என் கண்ணாட்டி ! 
மாதவி : ப்ரபோ ! தங்கள் உடம்பு மெலிந்திருக்கிறதே . 

சோமசு : என்னுடம்பா ? உன்கடிதம் கிடைத்தது முதல் , ஒரு 
பூரிப்புப் பூரித்தன்றோ இருக்கிறது . இப்பொழுதேனும் என் காதல் 
நிஜம்தானா ? உன்மேல் நம்பிக்கையுள்ளவன்தானா ? 

மாதவி : க்ஷமித்துக்கொள்ளவேணும் ; நான் அப்படி யெழு 
தினதில் மனஸ்தாப முண்டோ ? 

சோமசு : உன் காதலை வெளிக்காட்டும் மொழிகளிலும் , உன் 
னைப்பார்ப்பதிலும் , ஸந்தோஷமுண்டாகுமோ , மனஸ்தாபமுண்டா 
குமோ , எனக்கு ? நீ யிவ்வளவு துணிந்து, உன் ஜேஷ்டர் படைவீட் 
டுக்குள்ளேயே என்னை வரும்படி வேண்டியதே , உன் காதலை ருசுப் 
படுத்துகிறதே . 

நானே பாக்கியசாலி . 
மாதவி : அவருக்கும் தெரியும் . 
சோமசு : யாருக்கு ? என்னதெரியும் ? 

மாதவி : ஏனிப்படிப் பதறுகிறீர்கள் ? என் ஜேஷ்டர் சொல் 
லித்தான் நானெழுதினேன் ; அவரும் ஸம்மதித்துவிட்டார் . 

சோமசு : ஐயோ ! தெய்வமே ! இதென்ன மதிமோசம் ! என் 
மனம் தத்தளிக்கிறதே ! உன்னையும் என்னையும் ஒருமிக்க மோசஞ் 
செய்ய , உன் ஜேஷ்டனும் வம்சாரிமாறனும் செய்திருக்கும் உபாயமே 


மாதவி : அப்படியொன்றும் தாங்கள் ஸந்தேகிக்கவே வெண் 
டாம் : என் ஜேஷ்டன் எனக்கு பத்மநாபஸ்வாமிமேல் ஸத்தியம் 
செய்துகொடுத்திருக்கிறார் ; மாறனுடைய புரட்டுக்களெல்லாம் அவ 


III . iv . ] 


ஒரு தமிழ் நாடகம் . 


67 


ருக்குத் தெரிந்துவிட்டது ; அவனை மெய்காவலில் வைத்திருக்கிறா 
ராம் ; நம்முடைய ஸம்பந்தத்துக்கு இணங்கிவிட்டார் ; தங்கள் மூல 
மாய்த் தங்கள் அச்சனுக்குச் சில ஸங்கதிகள் அறிவித்து , ஸமாதான 
மாய்ப் போகவேண்டுமென்றே , தங்களை இப்படி வரும்படி எழுதச் 
சொன்னார் ; அவரே இப்பொழுது வந்து தங்களிடம் ஸங்கதிகளைச் 
சொல்வார் . 

சோமசு : ஐயோ ! இதென்ன பேதைமை , மாதவி ! உன் ஜேஷ் 
டனுக்கும் என் தந்தைக்கும் , அனந்தசயனத்தில் ராஜஸபையிலே சப 
தம்கூறிப் பிரிந்தது முதல் , தீராப்பகை யாயிற்றே ; ஸமாதானமேது 
ஸமாதானம் ? உன்னை பிப்படி ஏமாற்றி என்னைக் கைவசப்படுத்திக் 
கொண்டால் , ஒருவேளை கோட்டையைக் கவர்ந்துவிடலாமென்று 
செய்திருக்கும் உபாயமே இது . என் தந்தையோ , தம்மகன் காதற் 
பொருட்டுக் கோட்டையை விடுபவர் ? 

மாதவி : இல்லை , ப்ரபோ , என் பேச்சை நம்புங்கள் ; என் 
ஜேஷ்டனுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் ஒன்றும் கிடைக்கவே கிடை 
யாது . தங்கள் மூலமாய் தங்கள் அச்சனுடைய நன்மதிப்பை ஸம் 
பாதித்து , ஸமாதானமாய்க் காரியங்களை முடித்துக்கொள்ளவேண்டு 
மென்பதே அவர் உத்தேசம் . எனக்கு ஸத்தியம் செய்துகொடுத் 
திருக்கிறார் . 

சோமசு : உன் ஜேஷ்டனைப்பற்றி உனக்கு நான் சொல்லவேண் 
டுமா , மாதவி ! இராஜ்ய விஷயங்களில் ஸத்தியத்தைப் பெரிதாக 
நினைத்து யார் நடக்கிறார்கள் ? நான் அறிந்தவரை , என் தந்தை 
யாரைத் தவிர ஒருவருமேயில்லை. என் மனம் ஏதோ பதறுகிறது ; 
என்ன ஆபத்தோ வரப்போகிறது . 

மாதவி : ஒன்றும் வராது ; தங்களுக்கு எதாவது வருவதா 
யிருந்தால் , என் உயிரைக்கொடுத்து நான் காக்கிறேன் ; இதனால்வரும் 
ஆபத்துக்கு நான் பாத்தியதைப் படுகிறேன் . 

சோமசு : ஐயோ ! என் கண்ணாட்டி ! உன்னால் என்னமுடி 
யும் ? நீ யொரு பேதை ; வெளுத்ததெல்லாம் பாலென்று நினைக்கப் 
பட்டவள் ; இந்த விஷயங்களில் ஸ்திரீஜாதியால் என்ன முடியும். 

மாதவி : அப்படி நினையாதேயுங்கள் ; எங்கள் ராஜ்யமே பெண் 
ராஜ்யம் ; பாண்டி ஸ்திரீகளைப்போலல்ல நாங்கள் . எங்களுக்குள் , 

சோமசு : அதென்ன அரவம் ? 
( தளவாய் கண்ணன் தம்பியும் வம் சாரிமாறனும் பிரவேசித்தல் .] 

தளவாய் : அதாரடா சோரன் , அர்த்தராத்திரியில் ஸ்திரீஜாதி 
கள் இருக்கும் அந்தப்புரத்தில் வந்து பேசிக்கொண்டிருக்கிறது ? 


68 திருமலை சேதுபதி : 

( III . iv . 
சோமசு : ஐயோ ! தெய்வமே ! நான் நினைத்ததுபோலாய்விட் 
டதே ! பார்த்தாயா , மாதவி ! 

மாதவி : ஜேஷ்டன் , என்ன இப்படிப் பேசுகிறது ? இதுவும் 
ஒரு வேடிக்கையோ ? என்னையும் அவரையும் பயமுறுத்தவோ ? 
ஜேஷ்டன் வரச்சொல்லியே அவர் வந்தது ? இங்கனம் அவமானப் 
படுத்தலாமோ ? 

தளவாய் ; காமப்பேய் பிடித்து வெட்கமும் புத்தியும் கெட்ட 
வனுக்கு , அவமானமும் ஒரு கேடா ? 

சோமசு : என்னைக் கபடமாய் ஏமாற்றிக் கெடுக்கச்செய்த உபா 
யமோ இது ? இந்த நிமிஷமே என்னைத் திரும்பிக் கோட்டைக்குப் 
போகவிடாவிட்டால் , மாசற்ற வீரமும் கீர்த்தியுமுள்ள என் தந்தை 
யார் கோபத்துக்குள்ளாவீர்கள் . இப்படிப்பட்ட துரோகம் கண் 
டதேயில்லை . இதென்ன யோக்கியதை ? 

தளவாய் : வலிய யோக்கியன் இவன் ! நடுநிசியில் சோரனைப் 
போல் ஒளித்துவந்து , தன் இளவரசருக்கென்று நிச்சயித்து வைத் 
திருக்கும் கன்னிகையைக் கற்பழிக்கப் பார்க்கிறவன் ! வலிய யோக் 
கியன் ! 

சோமசு : யோக்கியதை இன்னதென்றறிபவன் நீயோ , அல்லது 
உன்கூடவந்திருக்கும் மகாதூர்த்தனான சண்டாளனோ! காதல் வசப் 
பட்டு , உன் சகோதரியையும் நீ யிப்படி ஏமாற்றி யிருப்பா யென் 
பதை நினையாமல் , அவள் எழுத்தை நம்பி மதிமோசம் போய்வந்து 
விட்டதால் , இவ்வாபத்து விளைந்துவிட்டது . போர் முகத்தில் ஆயுத 
பாணியாயன்றி , மற்றெங்கும் இந்தப் பாதகன் முகத்தில் விழித் 
தாலும் பாவமே . 

வம்சா : இவ்வளவுதானா பேசத்தெரியும் ? இன்னும் ஒன்றும் 
தோன்றவில்லையா ? என் யோக்கியதை யிருக்கட்டும் : உன்யோக்கிய 
தை இதோ சாயம் வெளுக்கிறதே ; நான் காமப்பித்தனோ , நீ காமப் 
பித்தனோ ? 

மாதவி : ஜேஷ்டன் எனக்கு பத்மநாபஸ்வாமிமேல் ஸத்தியம்செ 
ய்து தரவில்லையோ ? மாறன் வார்த்தையைக்கேட்டு , ஜேஷ்டனும் து 
ரோகஞ்செய்யுமோ ? ஜேஷ்டன் சொற்படியே நான் விசுவசித்து எழுத் 
தனுப்பினது ? இப்போழ்து , - 

தளவாய் : இப்போழ்து , மாறனுடைய யுக்தியினாலும், உன்னு 
டைய பேதைமையினாலும் ஸேதுபதியின் ஒரே மகன் என் கையில் 
சிக்கிவிட்டதால் , நெல்லைக்கோட்டைத் திறவுகோலும் , கப்பம் கேட் 
கிறதில்லையென்ற உறுதிச்சீட்டும் உடனே வந்தாலன்றி , இவன் உயி 
ரோடு திரும்பிப்போக விடுகிறதில்லை ; நீயும் , என் ஆஜ்ஞைப்படி மா 


ஒரு தமிழ் நாடகம் , 


6 
III . iv . ] 
றனை ஸம்பந்தம் பண்ணிக்கொள்ள வித்தமாயிரு ; என்னை ராஜஸனை 
யில் அவமானம் பண்ணின அந்தக்கழுவேறியின் மகனை யடையல 
மென்று ஸொப்பனத்திலும் நினையாதே . யாரங்கே ? 

( படைவீரர் சிலர் ஆயுதபாணிகளாய்ப் பிரவேசித்தல் .] 
இந்த நிசாசர ஸ்திரீ சோரனைப் பின்கட்டுமாறாய்க்கட்டிச் சிறை 
ப்படுத்துங்கள் . 

மாதவி : என்னைக் கொன்றுவிட்டு அப்படிச்செய்யலாம். 
சோமசுந்தர சேதுபதியைச் சேர்த்துக் கட்டிக் கொள்ளுகிறாள் .] 

தளவாய் : சீ ! வெட்கம் கெட்ட வேசையோ நீ . 
[ அவள் கூந்தலைப் பிடித்திழுத்துத் தள்ளுகிறான் . படைவீரர் சோமசுந்தர 
சேதுபதியைப் பின் கட்டுமாறாகக்கட்டி யிழுத்துக் கொண்டு போதல் ; 

யா வரும் போதல் .) 


70 


திருமலை சேதுபதி : 


[ IV . i . 


நான்காம் அங்கம் . 
களம் : நெல்லைக்கோட்டையும் , கோட்டைப்புறத்தே பாசறையும் .) 

முதற்காட்சி . 
களம் : - கோட்டையில் தலைவர் அரமனை . ) [காலம் : - வைகறை.. 
( திருமலை சேதுபதியும் தருமி நாச்சியாரும் பேசிக் கொண்டிருத்தல் .) 

தருமி : இப்படி உறக்கமின்றி விழித்திருந்தால் , நம்மசோமுவு 
க்கு உடம்புக்காகுமா ? வேறு ஆளில்லாவிட்டால் தான் தீராது ; தலை 
வர் , தளவீரர் எல்லாரும் இருக்கிறார்களே . 

திரு . சே .. இதுவரையுந்தான் உன்மனதுபோல வளர்த்துவந் 
தாய் . இனிமேலாகினும் , அவன் ஆண்மைக்கும் அந்தஸ்துக்கும் தக்க 
படி , போர்முறைகளிலும் அரசியல் நடபடிகளிலும் அவன் பயின்று 
தேற வேண்டாமா ? பெண்ணானால் உன்னிஷ்டப்படியே வளர்க்கலாம் ; 
ஏன் ஆணைப்பெற்றாய் ? 

தருமி : அதற்காக ஒரே தீர் வையாகப் போட்டுக் கொல்லுகிறதா ? 
சிறிது சிறிதாகவாவது பழக்க வேண்டும் . 

திரு . சே .. அவன் எதாவது சொன்னானோ உன்னிடம் ? 

தருமி : நானாகத்தான் சொல்கிறேன. அவனைக் காண்பதே 
அரிதாகி விட்டதே . 

திரு . சே . : தருமி ! நான் சொல்வதைக்கேள் : இதற்கெல்லாம் 
நீ கவலைப்படாதே . எனக்கும் மகன்தானே ? உனக்குள்ள அருமை 
எனக்கில்லையோ ? அல்லது , எனக்கு வேறொரு ஆசைமகன் இருக்கிறா 
னோ ? அவன் தேகசௌக்கியத்தை நான் கவனித்துக் கொள்கறேன . 
உடலுழைப்பினால் யாரேனும் உலகத்தில் செத்ததுண்டோ ? 

தருமி : ஆனால் , செத்தால்தான ஒன்றா ? நாட்டுக்கெதாவது வந் 
துவிட்டால் , உங்களுக்குத் தாயும் வேண்டாம் , பிள்ளையும் வேண்டா 
ம் ; அவர்களிருப்பதையே மறந்து விடுவீர்கள் . உங்கள் உடம்பைப் 
பார்த்துக்கொள்ள நான் வந்திருக்கிறேனே ; நீங்கள் அவனைப் பார்த்துக் 
கொள்ளப் போகிறீர்களாக்கும் . 

பளா ! 
திரு . சே ... எல்லாம் சௌபாக்கியவதி தருமிநாச்சியாரவர்கள் 
தானே என்னைக் குழந்தைப்பருவமுதல் இப்பொழுது அறுபத்திரண்டு 
வயதுவரையும் பேணிவளர்த்துக் கண்பார்த்து வந்தது ; அந்தப் புண் 
ணியத்துக்காகத்தானே தருமி என்னும் பட்டமும் வந்திருக்கிறது . 

தருமி : பட்டமோ பட்டமில்லையோ , உங்கள் அரமனைக்குள் 
நான் அடியெடுத்து வைத்தது முதல் , என்னாலேன்றமட்டும் , எனக்குத் 


IV . ii . 


ஒரு தமிழ் நாடகம் . 


71 


தெரிந்தவரையும் , என்கடமையைச் செலுத்திக்கொண்டுதான் வந் 
திருக்கிறேன் ; உங்கள் மனசே அறியும் . 

திரு . சே . இத்தனைகோபமும் ரோஷமுமா ? எது , அம்மாளைப் 
பரிகாசங்கூடச் செய்யப்படாதுபோலிருக்கிறதே. என் மனசறியும் , 
என்று ஒரு வார்த்தை சொன்னையே , அது பெய்தான் : தருமியில்லா 
விட்டால் என்பாடு கொஞ்சம் மோசமாய்த்தான் இருந்திருக்கும் . 
இந்தப் பணியாரத்தில் சருக்கரையதிகம் : தருமி பேச்சைப்போலில் 
லாமல் , திகட்டுகிறது . 

தருமி : இத்தனை வயசாகியும் , கேலியும் குறும்பும் அகந்தை 
யும் போகவில்லையே இன்னும் . 

திரு . சே . : என்னைப் பார்த்தால் கிழவனைப்போலவாதோன்று 
கிறது உன்கண்ணுக்கு ? சரி , சரி , இனி விழிப்பாயிருக்கவேண்டும் . 
சோமு எங்கே , இன்னும் வரவில்லையா ? 

தருமி : இன்னும் வரவில்லை . இராத்திரிச் சாப்பிட்டபின் நான் 
பார்க்கவில்லை. தூதுச் சங்கதிகளெல்லாம் மகாலிங்கம் சொன்னான் : 
ஆள் பார்த்துப் பார்த்து உங்களிடம் வந்து சொல்லவந்தார்களே , இப் 
படிப்பட்டபேச்சை ! 

திரு . சே . : தன்மனங்கொண்டு பிறர் மனம் அளப்பதே மனித 
சுபாவம் ; சேர்ந்திருக்கும் இருவருமோ வடி கட்டின துரோகிகள் ; 
பழிபாவங்களக்குச் சிறிதும் அஞ்சாதவர்கள் ; அவர்கள் சூழ்ச்சி 
வேறு எப்படி யிருக்கும் ? 

( L ணியாள் ஒருத்தி பிரவேசித்தல் . ) 
பணியாள் : கோட்டைத் தலைவர் வந்திருக்கிறார் ; ஏதோ தூது 
வந்திருக்கிறதாம். 
திரு . சே . : 

இதோ வந்துவிட்டேன் என்று சொல்லு . 

(பணியாள் போதல் .] 
தருமி ! நான்போய்வருகிறேன். சோமுவைப்பற்றி நீ கவலைப் 
பட வேண்டாம் . 

தருமி : அவனைக்கண்டால் வரச்சொல்லுங்கள் . காலையில் ஒன் 
றும் சாப்பிடவில்லை இன்னும் . ( போதல் .) 

இரண்டாங்காட்சி . 
களம் : -- கோட்டைவாசல்மேல் ஒரு காவற்கூடம் .) ( காலம் : - காலை .. 
( சண்முகத்தேவனும் நெல்லையப்பத்தேவனும் நிற்றல் ; திருமலை சேதுபதி 
யும் , மகாலிங்கஞ்சேர்வையும் , எல்லையப்பரும் பிரவேசித்தல் ; கீழேகொத் 

தளத்தில் பரமேசுவரப்பணிச்கர் நிற்றல் . ) 
திரு . சே .: இன்னும் என்ன தூது ? ஓகோ ! அந்த இரண்டு 


[ IV . ii . 


திருமலை சேதுபதி : 
பாதகர்களும் அதோ மரத்தடியில் வந்திருக்கிறார்களோ ! பொழுது 
விடியவும் இன்று இவர்கள் முகத்திலா விழிக்கநேர்ந்தது . தூது விபா 
மென்ன ? 

பரமே : ஸ்ரீ பத்மநாபதாஸ வஞ்சிபால விஷ்ணுவர்ம குலசேகர 
கிரீடாதிபதி மஹாராஜாதிராஜமார்த்தாண்ட சேரமான் வலியதம்பி 
ரான் அவர்கள் தளவாய் மூத்தவிடத்துக்கண்ணன் தம்பித் தம்பிரா 
னுடைய கல்பனைப்படி , கோட்டையை விடுகிறீர்களா இல்லையா என்று , 
தீர்ச்சியாயுள்ள உத்தரம் கேட்கவந்தேன் . 
மகாலி 

: இதற்குத்தானா இவ்வளவு ஆரவாரம் ! 
திரு சே : உம்பிரானுக்குப் போய்ச்சொல் : இங்கே ராஜது 
ரோகிகள் ஒருவருமில்லை ; நாட்டுக்காக இருந்த ஒருவனும் , இனம் 
இனத்தோடே என்பதற்கிணங்க , உம்பிரானையே சேர்ந்துவிட்டான் ; 
நேற்றுக்க.றியபடி , கப்பத்தையும் , அபராதத்தையும் , நஷ்டியையும் 
உடனேயிறுத்துத் தானும் தண்டும் வெளியேறாவிட்டால் , தகன 
பூமியையன்றி ஜனனபூமியைத்திரும்பிக் காணப்போகிறதில்லை. 

பரமே : ப்ரபோ ! தங்கள் மகனையும் கலந்துகொண்டு விடை 
தரும்படி தம்பிரான் கல்பனை . 

திரு. சே . : ஏன் , இதில் அவனுக்கென்ன சம்பந்தம் ? அவன் 
எங்கே காணவில்லை ? மகாலிங்கம் , சோமு எங்கே ? அரமனைக்கும் 
வரவில்லை, இங்கேயுமில்லையே . 

மகாலி : நேற்றிரவு பார்த்ததுதான் ; விடிந்தபின் நான் காண 
வில்லை . சண்முகரே, நீர்கண்டீரோ ? எங்கேபோயிருப்பார் ? 

சண்மு : ப்ரபோ ! வெளியிடக்கூடாதென்று அவர்கள் உத் 
திரவு செய்திருக்கினும் , இனிச்சொல்லவேண்டியதே : நேற்றிரவு , இர 
ண்டாஞ்சாமத்துவக்கத்தில் , நானும் நெல்லையப்பரும் இங்கே உலாவிக் 
கொண்டிருந்தபொழுது , கொத்தளத்தில் பேச்சுக் குரல் கேட்டது ; 
உடனே , ஒரு கொள்ளிவாயம்பு எங்கள் முன்புவந்து விழுந்தது ; 
அம்பின் அடிப்புறத்தில் , தங்கள் குமாரர் விலாசமெழுதி , ஒரு முத் 
திரையிட்ட கடிதம் கட்டியிருந்தது ; கொள்ளியின் வெப்பினால் மெ 
ழுகு இளகி , முத்திரை இனந்தெரியவில்லை ; விலாசம் தெளிவாயிருந் 
தமையால் , அந்தக்கடிதத்தை அவர்களுக்கு அனுப்பினேன் ; அவர் 
களும் கறுப்பணபிள்ளையும் தெற்கு மூலைக்காவற்கூடத்திற் பேசிக் 
கொண்டிருந்தபொழுது, நெல்லையப்பர் கடிதத்தைக்கொண்டுபோய்க் 
கொடுத்தாராம் ; வாங்கி வாசித்துப்பார்த்துவிட்டு, ஒன்றும் விசேஷ 
மில்லை ; ஆனால் இதைவெளியிற் சொல்லவேண்டாம் , என்று உத் 
திரவுசெய்து அனுப்பிவிட்டார்களாம் ; அவர்களும் தலைவரும் உத்திரவு 


IV . ii .) 


ஒரு தமிழ் நாடகம் . 


73 


கொடுத்திருந்தபடி . , நாங்கள் இங்கேயே இருந்தோம் ; அவர்கள் இங் 
கே வரவுமில்லை , நாங்கள் அப்புறம் பார்க்கவுமில்லை. 

திரு . சே .. என்ன , மகாலிங்கம் , வெளியே நின்றும் கடிதம் 
வருகிறதென்ன , வெளியிற் சொல்லக்கூடாத இரகசியமென்ன ? வளர் 
த்தகடாவே மார்பிற் பாயப்பார்க்கிறதோ ? 

மகாலி : அப்படியொன்றும் பிசகாயிருக்கவேயிராது ; தீர 
விசாரிக்கவேண்டும் ; சண்முகரே ! நீரேபோய் அவர் எங்கேயென்று 
பாரும் ; களைத்துப்போய் ஒருவேளை எங்கேனும் உறங்குவதாயிருக்க 
லாம் . 

பரமே : ப்ரபோ ! வீண் அலைச்சல்வேண்டாம் , தங்கள் மகன் , 
நேற்று நடுநிசியில் , எங்கள் பாசறைக்குள் தம்பிரான் அந்தப்புரத்தில் 
சோரன்போல வந்து நுழைந்து , உங்கள் இளவரசருக்குக் கலியா 
ணஞ்செய்துகொடுக்க நிச்சயித்து வைத்திருக்கும் தம்பிரான் கனிஷ் 
டத்தியோடு ஸம்பாஷித்துக்கொண்டிருந்ததைக், கையும் களவுமாகத் 
தம்பிரானே பிரத்தியக்ஷமாய்க் கண்டுபிடித்ததனால் , இப்பொழுது 
அவர் சிறையிலிருக்கிறார் . தூதுக்கு இப்பொழுது தங்கள் பதி 
லென்னவென்று கேட்கும்படி தம்பிரான் கல்பனை . 

திரு . சே . : நான் அறிந்தவரை, என்மகன் அப்படிப்பட்ட 
செய்கைக்குரியவனல்லன் ; தளவாயும் அவர் கூட்டாளியுமாகச் சேர் 
ந்து , அவனை எவ்விதமோ ஏமாற்றிச் செய்தமோசமாகவே இருக்க 
வேண்டும் இது . அதெவ்வாறிருப்பினும் , அதற்கும் தூதுவிஷயத் 
துக்கும் சம்பந்தமேயில்லை ; என்குடியடங்க உங்கள் பாசறையில் 
சிறைப்பட்டிருப்பினும் , நேற்றுச்சொன்ன பதிலொழிய வேறில்லை ; 
இதை உங்கள் தளவாய் உறுதியாய் வைத்துக்கொள்ளட்டும் . பின்பு , 
இதையும் போய்ச்சொல் : நீ சொல்கிறபடி என்மகன் தவறிழைத் 
திருந்தால் , அவனை என்ன தண்டனைக்குள்ளாக்கினும் ஆக்கட்டும் , 
அவன் என்மகனல்ல ; அப்படிக்கின்றி , அவனைவஞ்சித்துச் சிறைப் 
படுத்தி , அவனுக்கேதேனும் தீங்கிழைத்தால் , உங்கள் நாட்டையெல் 
லாம் பாழாக்கி , எருக்கும் குருக்கும் கலந்து விதைத்தாலன்றி , என் 
வாளை உறையிலிடேன் . இதையும் உறுதியாய்க்கொள்ளட்டும் . 
பரமே : ப்ரபோ ! தம்பிரான் கல்பனையை அறிந்துவருகிறேன் . 

( போதல் . ] 
திரு . சே . : இத்தனை பேரிருந்தும் மோசம்போய்விட்டதே , மகா 
லிங்கம் . இவர்கள் பின்புபார்க்கவில்லையென்றால் , அவன் எவ்வாறு 
வெளியேபோனான் ? அந்தக்கறுப்பணன் எங்கே ? 

மகாலி : ஒருவருக்கும் ஒன்றுமே தெரியவில்லை ; நான் என்ன 
சொல்லட்டும் ? குடிமோசம்போய்விட்டதே . அவர்கள் இருவரும் 


74 


திருமலை சேதுபதி : 

[ IV . ii . 
படுபாதகர்கள் ; அவர்கள் செய்த மோசமே இது ; இவராகப்போயிருக்க 
வேமாட்டார் . 

திரு . சே . : அவர்கள் மோசம்செய்தால் , இவனுக்குப் புத்தி 
யில்லையா ? பச்சைக்குழந்தையா ஏமாற்றிவிட ? 

எல்லை : காதற்குறிகள் தோன்றுகின்றன என்று நான் கூறி 
னேனே . 
மகாலி : என்ன கடிதமோ ? யார் எழுதினதோ ? 

[ கோபாலகனபாடிகள் பிரவேசித்தல் .] 
யார் நீர் ? இங்கெங்கே வந்தீர் ? வீட்டிலே பிரசவகாலமென்று 
முறையிடவந்த பிராமணரில்லையா நீர் ? 

கோபால : ஆமாம் , ப்ரபோ , நான்தான் . என்பேர் கோபால 
கனபாடிகள் ; பிராமணார்த்த கனபாடிகள் என்றும் சொல்வார்கள் . 

திரு . சே . : இங்கேன் வந்தீர் ? திதி வீடா இது ? 

கோபால : இல்லை ; கிரகத்திலே , என்ஸம்ஸாரம் , இது ஆறா 
வது ப்ரஸவம் , - இல்லை, முன்னால் ஒன்று தவறிவிட்டது ,-ஏழாவது 
ப்ரஸவம் . நேற்றிராத்திரித்தான் , வெகு சிரமத்தின் பேரில் , பிழைத் 
து மறு ஜன்மம் , துலா லக்கத்தில் , ஒரு ஸ்திரீ ப்ரஜை பிறந்தது ; 
ஆனால் அது கர்மானுஸாரத்தினால் , ஜீவனோடின்றி, முண்டமாய்ப் 
பிறந்தது , -- 

திரு சே .. இங்கே நீர் வந்த விஷயமென்ன ? 

கோபால : அது தானே சொல்லவருகிறேன் : அதை அடக் 
கம் பண்ணுவதற்காக , நானும் என்மாமியாரும் , ஒருமுறைக்கு என 
க்கு அத்தையுங்கூட அவள் , நானும் அவளுமாகப் பிடாரிமூலைவாசல் 
பக்கமாக , அருணோதய ஸமயத்தில் , அதையெடுத்துக்கொண்டு 
போனோம் ; அங்கே ஒரு காவல்காரன் இருந்தான் ; அவன் பேர் , 
என்னவோ சொன்னானே ? என்னவோ சொன்னானே ? ஆமாம் , 
அவன் பெயர் சோட்டுப்புலித்தேவனாம் ; அவன் தலைவரிடம் சொல் 
லச்சொன்னான் . 

மகாலி : என்ன சொல்லச் சொன்னான் ? 

கோபால : அது தானே சொல்லவருகிறேன் : அதை அடக் 
கம் பண்ணிவிட்டுத் திரும்பும்பொழுது , 

திரு . சே . : காவற்காரன் என்ன சொல்லச் சொன்னான் ? 

கோபால : அதுதானே சொல்லவருகிறேன் : ஸேதுபதிவந் 
திருக்கிறாராமே , அவருடைய குமாரராம் , அவரும் மதுரையான் ஒரு 
வனுமாக , - இந்த ஸமாசாரம் என் மாமியாருக்குக்கூடத் தெரியாது ; 
அவள் முன்னாலே அழுதுகொண்டுபோய்விட்டாள் ; 


IV . ii . ) 


ஒரு தமிழ் நாடகம் . 


15 


. 


மகாலி : சங்கதியைச் சொல்லும் . 

கோபால : அது தானே சொல்லவருகிறேன் : என்ன சொன் 
னேன் ? நீங்கள் அவசரப்படுகிறதிலே மறந்து போய்விட்டது . 

திரு . சே . : சேதுபதியின் மகனும் , மதுரையான் ஒருவனு 
மாக, 

கோபால : ஆ , அதுதான் ! அதுதான் சொல்லவந்தேன் : ஸேது 
பதியின் குமாரரும் மதுரையான் ஒருவனுமாக , நேற்றிராத்திரி , நடு 
நிசியிருக்குமாம் , - அப்பொழுதுதான் ஆத்திலே விரஸோதய ஸமயம் , 

அந்தவாசல்வழியே போனார்களாம் ; கோட்டைக்குவெளியே அக 
ழைத்தாண்டிப்போனார்களாம் ; சீக்கிரம் திரும்பிவருவதாகச் சொல்லி 
விட்டுப்போனார்களாம் ; போனபேர் திரும்பி வருகிறவரை , அவனை 
அங்கிருந்து அசையக்கூடாதென்று சொல்லிவிட்டுப்போனார்களாம் ; 
இன்னும் வரவில்லையாம் ; அதுதான் அவன் என்னைச் சொல்லச் 
சொல்லிக்கெஞ்சினான் ; தலைவரிடம் சொல்லச் சொன்னான் ; அவன் 
அதைவிட்டுவந்தால் , தலைபோய்விடுமாம் ; அவன் முதலில் என்னை 
“ சாமி ! ” என்று கூப்பிட்டவுடன் , ஏதோ துஷ்டதேவதையென்று 
நான் திடுக்கிட்டுவிட்டேன் . 

திரு . சே .. அந்த வாசற்கதவு திறந்திருக்கிறதா , அடைத்திருக் 
கிறதா ? 

கோபால : கபாடபந்தனம் பலமாய்ப் போட்டிருக்கிறது . 
திரு . சே . : சரி , நீர் போம் . 

கோபால : தலைவரே , எனக்கு உத்திரவுதானே ? நான் போகட் 
டுமா ? 

மகாலி : போய்வாரும் . 
கோபால : இவர்கள் யார் , தெரியவில்லையே ? 

மகாலி : போமென்றால் போகமாட்டீரா ? உம்மவேலையைப் 
பாரும்போம் ; அப்புறம் விசாரித்துக் கொள்ளலாம் . 

கோபால : அடே அப்பா ! இதற்கு இவ்வளவு கோபமா ? 
தான் கலியுகத்திலே உபகாரம் பண்ணினால் கிடைக்கிறபலன் . 

திரு . சே . : சன் , ஐயா , போகச் சொன்னால் யுகதருமம் பேசிக் 
கொண்டிருக்கிறீர் ? 

கோபால : ஐயா , போய்விடுகிறேன் . [ போதல் . ] 

திரு சே .: அவன் சென்றவழி தெரிந்துவிட்டது . அந்தக் கா 
வற்காரனை அழைத்துவரச்சொல். அவன் யார் ? சரியான ஆளாகக் 
காணுகிறது . 


[ IV . ii . 


76 

திருமலை சேதுபதி : 
மகாலி : ஆம் , சோட்டுப்புலி நல்ல நம்பிக்கைக் குரியவன்தான் ; 
வல்லநாட்டான் , நெல்லையப்பரே , அவனை யழைத்து வரச்சொல்லும் . 

திரு . சே .. காவலுக்கு இங்கிருந்தே பதில் ஆள் அனுப்பவேண் 


( நெல்லையப்பத்தேவன் போதல் .] 
மகாலி : உடனே திரும்புவதாகச் சொல்லிவிட்டுப் போயிருந் 
தால் , அவர்கள் செய்தமோசம்தானிது ; ஐயமேயில்லை . 

( பரமேசுவரப்பணிக்கர் கழே திரும்பி வருதல் . ] 
திரு . சே .. என்ன செய்தி ? 

பரமே : ப்ரபோ ! இங்கே சொன்னதைத் தம்பிரானிடத்தில் 
அறிவித்தேன் ; தம்பிரானுடைய திருமனஸை தங்களுக்கு அறிவிக் 
கும்படி கல்பனையாயிருக்கிறது ; இதே தீர்ச்சியான கல்பனை : இன் 
னும் முன்று திவஸத்துக்குள் , அதாவது சுக்ரவாரம் ஸுரியோதயத் 
துக்கு முன்பு , இந்தக் கோட்டைத் தாழ்க்கோலும் ; இனிமேல் கப் 
பம் தரவேண்டாம் என்று உறுதிச்சீட்டும் ; உங்கள் இளவரசர் வம் 
சாரிமாறனுக்கு , அவர் பாகத்துக்கு , நெல்லைக் சீமையை ராஜரிடம் 
சொல்லி வாங்கிக்கொடுப்பதாக தங்கள் ஸத்தியமான வாக்குத்தத்த 
மும் ; தம்பிரானுடைய திருமுன்பைக் கிட்டாவிடின் , தங்கள் 

மகனை , 
இந்தயுத்தத்துக்குக் களப்பலியாகக் கொன்றுகளைந்து , யுத்தமும் மேல் 
நடத்தப்படும் . ( கொடுங்கோளூர் பகவதிமேல் ஆணையிட்டு) இது 
ஸத்தியம் : ஸத்தியம் ! ஸத்தியம் ! 

[ பரமேசுவரப்பணிக்கர் போதல் .] 
எல்லாரும் : ஐயோ ! இதென்ன அநியாயம் ! 

நம்ம தண்டு மொத்தம் எழுநூறு தலைக்கட்டா ? 
மகாலி : ஆம் , ப்ரபோ , எழுநூற்றிருபத்திரண்டு பேர் . 

திரு . சே . : கேரளத்துச்சேனை ஆறாயிரத்துக்குக் குறைவில்லை 
யென்று சொன்னாயோ ? 

மகாலி : அவர்கள் பதினாயிரமென்று சொல்கிறார்கள் ; என் 
மதிப்பில் ஏழாயிரத்துக்கு மேலிராது . 

திரு . சே . : வேறுவழியில்லை ; விதிபோல் நடக்கிறது . இனி 
மேல் கோட்டைக்காவலை நீயே பதனமாய்ப் பார்த்துக்கொள் ; யாரை 
யுமே நம்பாதே ; எதானாலும் , எவ்வளவு அற்ப சங்கதியாயிருந்தா 
லும் , நம்மிடம் தெரியப்படுத்தி உத்திரவுவாங்கிக்கொள்ளவேண்டியது . 
நான் அரமனைக்குப்போகிறேன் . 

மகாலி : சமுகம் இவ்வாறு உத்திரவானால் எப்படி ? அவர் 
களோ கொலைபாதகர்கள் ; பழிபாவம் என்று அஞ்சவேமாட்டார் 


திரு . சே . : 


IV . ii . ) ஒரு தமிழ் நாடகம் . 

77 
கள் ; சொன்னபடி செய்தாலும் செய்துவிடுவார்கள் . எப்படியாவது 
சமாதானம் பேசிப்பார்க்கவோ , அல்லது வேண்டிய பணத்தைக் கொடு 
த்துச் சிறைமீட்கவோ, ஏற்பாடுசெய்யவேண்டாமா ? சமுகம் நினைத்த 
படி , அவர்களை எதிர்த்துப் போராடமுடியாதுதான் ; கோட்டைக்கு 
வெளியே போனால் , நம்மசேனை முழுதும் மடிந்து , கோட்டையும் அவர் 
கள் வசமாய்விடுவது திண்ணம் . வேறுவிதமாக ஏற்பாடுசெய்யாம 
லிருக்கலாமா ? 

எல்லை : கட்டளையானால் , நானே தூதுசென்று , எவ்வாறாயி 
னும் ஒருவிதமாக முடித்துக்கொண்டு வருகிறேன் . பிள்ளையானபிள் 
ளையா ! இத்தகைய அநீதம் , இதுகாறும் கண்டதுமில்லை , கேட்டது 
மில்லையே . 

திரு . சே . : தளவாய் கண்ணன் தம்பியை உங்களுக்குத் தெரி 


யுமா ? 


சேர 


மகாலி : வெறும் மூர்க்கன் , படுபாதகன் , என்று கேள்வி ; நே 
ரில் தெரியாது ? 

எல்லை : யானும் அப்படியேதான்கேள்வி ; எனக்கும்தெரியாது . 

திரு . சே . : அவனை அறிந்திருந்தால் இப்படிப் பேசமாட்டீர் 
கள் . நான் அவனை நன்கு அறிவேன் . நம்ம நாட்டில் வம்சாரி மா 
றன் எப்படியோ, அப்படியே அவன் கேரளத்தில் ; ஆனால் இவனைப் 
போல் காமப்பேய் பிடித்தவனில்லை ; இவனிலும் பதின்மடங்கு வஞ் 
சகமும் , கொடுமையும் , பேரவாவும் உடையவன் ; இவனைப் பெண் 
மூலமாய்த் திருப்பிவிடலாம் , அவனை அசைக்கவே முடியாது . 
மான் நல்ல சீலன் ; நெஞ்சிளக்கமும் கண்ணோட்டமுமுள்ளவன் ; 
ஆனால் தளவாய் கண்ணன் தம்பியிடத்தில் அவனுக்கே பயமுண்டு ; 
அதன்பொருட்டே அவனை அடிக்கடி வெளியே அனுப்பிவிடுவதும் . 
எனக்கும் தளவாய்க்கும் சேரமானது சபையில் நடந்த வாக்குவாதத் 
தால் , எங்களுக்குள் தீராப்பகை ; அவன் சொல்வதற்கெல்லாம் நான் 
இப்பொழுது இணங்கினாலும் , அப்பகை நீங்காது ; நான் இணங்க 
மாட்டேனென்பதும் அவனுக்குத் தெரியும் . இங்ஙனமிருக்கத் , தன் 
ஷாத்திரத்தை ஒருவாறு தீர்த்துக்கொள்ளும் சமயம்வாய்த்தபோது , 
அவனாவிடுபவன் போர்முகத்தில் பட்டிருந்தால் , துக்கம் ஒருபுறம் 
நிற்க , நான் சந்தோஷத்தையே அடைந்திருப்பேன் . கேவலம் ஒரு 
பெண்ணின் காதலுக்காகத் , தன் அந்தஸ்தையும் என் கட்டளைமை 

யையும் 
ஒருங்கு மறந்து போய் , அந்தப்பாதகர்கள் கையிற் சிக்கி , இவ்வாறு 
இழிவான மரணத்தை அடையப்போகிறானே என்றுதான் , என் 
மனம் வருந்துகிறது . அவன் விதியிருந்தவாறு போலும் . நான் போய் 
வருகிறேன் . 


78 


திருமலை சேதுபதி : 

[IV . ii . 
மகாலி : அடியேன் 

அடியேன் ஒரு விண்ணப்பம் : இந்த உடலே அர 
மனைச் சோறு தின்று வளர்ந்ததுதான் ; தலைமுறை தலைமுறையாக 
அரமனை ஊழியமே எங்கள் சீவனம் . இப்பொழுது உதவாத உயிர் 
இருந்துதான் என்ன பயன் ? சமுகம் மட்டும் சும்மாவிருந்தால் , 
கோட்டைக்காவலுக்குப் பத்து நூறுபேரை விட்டுவிட்டு , மிகுதிப் 
பேரும் நானுமாகப்போய் ஒருகை பார்த்துவருகிறோம் : ஒன்று ,, 
அவரை எப்படியாவது மீட்டிக்கொண்டுவந்து விடுகிறது ; அல்லது , 
எங்களால் என்றமட்டும் பார்த்துவிட்டு மடிகிறது . இந்தத் தறுவா 
யில் உதவமாட்டாமல் , இனிச்சந்நிதானத்தில் எப்படி முகம் காட்டு 
கிறது ? 
திரு . சே .: 

மகாலிங்கம் , இதை நான் ஒரு நாளுமே மறவேன் . 
ஆனால் , உன்பேச்சு , உன் நன்றியையும் சீலத்தையும் வீரத்தையும் 
காட்டுகிறதேயன்றி வேறில்லை . சாவதுதானா பெரிது ? அதுமட்டும் 
தானாவீரம் ? சிறிய துன்பங்களையும் பொறுக்கமுடியாமல் , சிலர் தற் 
கொலை செய்துகொள்ளவில்லையா ? தங்கள் கணவர்மேல் மெய்யன்பில் 
லாத சில பிராமணப் பெண்களும்கூட , ஊர்வாய்க்குப்பயந்து , உடன் 
கட்டை யேறிவிடுகிறார்களே . சாகத்துணிந்துவிட்டவன் தானா வீரன் ? 
ஆறு ஏழு ஆயிரம் சேனைக்குமத்தியில் உங்களால் என்ன முடியும் ? 
அவன் சிறையிருக்கும் இடமாவது தெரியுமா ? உங்களைக்கண்டதுமே 
தளவாய் அவனைக்கொன்றுவிடமாட்டானா? சாகப்பயந்தா நான் இங்கு 
விதியை நொந்துகொண்டிருக்கிறேன் ? எந்தச் சமயத்தில் எது தகுதி 
யோ , எது கடமையோ , அதை ஆராய்ந்தறிந்து கைப்பிடித்து , மானம் 
அவமானம் , இலாபம் நஷ்டம் , என்பதை மதியாது , தன் மனம் பொய் 
யாது நடப்பவனே சுத்தவீரன் . இந்நாட்டின் திறவு கோல்போன்ற இக் 
கோட்டையைப் பாதுகாப்பதே இப்பொழுது நமதுகடமை . நம்மையே 
அடைக்கலம் புகுந்து நம்பிவாழும் குடிகளை , வம்சாரியின் காமத்துக் 
கும் தளவாயின் கொள்ளைக்கும் கொடுமைக்கும் உள்ளாக்காமல் , காப் 
பது கடனோ, தன்னயமே கருதும் மக்கட்பதடியைப் போல என் மக 
னைக் காப்பாற்றுவது கடனோ ? ஐயப்பாட்டிற்குச் சிறிதுமே இட 
மில்லையே . 

எல்லை : ப்ரபோ ! அவரைக் காப்பாற்றாவிட்டால் , நாடும் அர 
சுமே நாதனற்றுப் போவதாயிருக்கின்றதே . 

திரு . சே . : அம்மான் ! நீங்களே இவ்வண்ணம் மதிமயங்கிப் 
பேசுகிறீர்களே ! குடி.களைவைத்து அரசனோ, அரசனுக்காகக் குடிக 
ளோ ? குடி களினது நன்மையையும் க்ஷேமத்தையும் பல வழியானும் 
தேடிப்பெருக்கி , அவர்களை எவ்வித இடுக்கணும் அணுகாமே , விழிப் 
போடும் தளராத கவலையோடும் பாதுகாப்பதனால் உண்டாகும் பாத்தி 
யதையைத்தவிர , அவர்களை யாளும் சுதந்தரம் அரசனுக்கேது ? குடிக 


IV . ii . ) ஒரு தமிழ் நாடகம் . 

79 
ளின் முக்கிய காவற்காரனே அரசன் ; குடிகள் அழிந்தபின் அரசேது , 
ஆதிக்கமேது ? ஓநாய்களுக்கு இரையாகத் தன் ஆடுகளை விட்டுவிட்டுத் 
தப்பியோடும் இடையனுக்கும் , அப்படிப்பட்ட அரசனுக்கும் வேற் 
றுமையென்ன ? 

எல்லை : ப்ரபோ ! கல்விக்களஞ்சியம் போன்ற தங்களிடம் என் 
னசொல்லப்போகிறேன் ? ஆயினும் , அரசருக்குப்பின் , பட்டத்துக்கு 
அவரைத்தவிர வேறு தக்கவர் ஒருவருமே , -- 

திரு. சே . : நீங்களும் நானும் சிருஷ்டித்துக் காக்கும் உலகமோ 
இது ? நமக்கேன் அவ்வித கவலை ? உள்ளங்கை நெல்லிக்கனிபோல் விள 
ங்கும் இன்றைக்கடமையைவிட்டுவிட்டுப் , பின்வருவதைப் பெரி 
தாகநினைப்பது , எத்துணையோர் அறிவின்மை ! அவன் போர்முகத் 
தில் இறந்திருப்பின் என்சேய்வோம் ? நாட்டையும் குடிகளையும் கெடு 
த்து , அவனுயிரை நாம் காப்பாற்றியும் , அவன் நாளையே நோயாலோ 
மற்றோர் ஏதுவாலோ இறக்கின் என் செய்வோம் ? திரிகாலஞ்ஞானிக 
ளில்லாத சாதாரண மாந்தர் , கடவுளின்மேல் பாரத்தைப்போட்டுவிட் 
டுத் , தத்தம் கடமைகளைப் , பின்விளைவை எண்ணாது செய்து முடிப்ப 
தன்றி , வேறு என் செய்யலாகும் ? வீணிற் பேச்சைப் பெருக்குவ 

என் உயிர் உள்ளவரை , இந்தக்கோட்டையை எதிரிகளுக்கு 
விடப்போகிறதுமில்லை ; சோழநாட்டு யுத்தம் முடிந்து சேனாபதியும் 
தண்டும் நம்முதவிக்கு வரும்வரை, ஒரு ஆளையேனும் அவசியமின்றி 
செலவழிக்க நான் சம்மதிக்கவும் மாட்டேன் . 

மகாலி : அதற்குள் அந்தக் கொலைகாரர்கள் சபதப்படி செய்து 
விடுவார்களே ! 

திரு . சே . : அதற்கு நாமென்ன செய்யலாம் ? இதுதான் விதி 
யென்கிறது . என் கட்டளையையும் மீறி , நம்பிக்கைத் துரோகமாக 
நடந்து , அவனாகத் தேடிக்கொண்டதே இது ? வீணில் என்னைத் 
தொந்தரை செய்ய வேண்டாம் ; காவல் விஷயத்கில் கவலையாயிரு . 

( திருமலை சேதுபதி போதல் . ) 
மகாலி : இனி யென்ன செய்கிறது ?? 

சண்மு : தலைவர் சொன்னபடி ஒரு கை பார்க்கலாமென்று 
தோன்றுகிறது எனக்கும் ; திடீரென்று போய் மேல்விழுந்து கலக்கி 
னால் , ஒருவேளை காரியம் செயமாகலாம் . 

நெல்லை : நம்மைக்கண்டு , அவர்களைக் கொன்றுவிட்டாலோ ? 
நாம் போவதால் அவர்கள் சீக்கிரம் மடியவே நேரும் ? அவ்வளவு 
பெரிய சேனைக்கு மத்தியில் நம்மால் என்ன முடியும் ? 


தேன் ? 


80 திருமலை சேதுபதி : 

[ IV . iii . 
எல்லை : உலகினில் வாழும் ஒவ்வொரு வனுமே 

இன்றையோ பின்றையோ பொன்றுதல் திண்ணம் ; 
அங்ஙனம் இருக்க எங்ஙனம் எவனும் 
தன்னுடை முன்னோர் மன்புகழ்க் காகவும் , 
தான்பணி கடவுளர் தளிகட் காகவும் ,, 
தன்னைப் பெற்ற அன்னைக் காகவும் , 
அன்பால் அணைத்து மென்பால் ஊட்டித் 
தன்மக வோம்பும் நன்மனைக் காகவும் , 
பார்த்திபற் கிளைய தூர்த்தப் பாதகன் 
காமச் சூறையால் கன்னியர் கற்பெனும் 
அறத்தீ அவியா தளித்தற் காகவும் , 
பெரும்படை யென்று பேதியா நெஞ்சொடும் 
விரும்பிப் பகைவரை வேல்கொடு தாக்கித் 
துரும்பென இகழ்ந்து தன் ஆவி துறத்தலின் 
அரும்புகழ்ச் சாவினை அடைகுத லாமே . 
என்றே மேலோர் இயம்புவ துன்னி 

ன்றே இவ்வினை இயற்றுதல் கடனே . 
சண்மு : அனேகமாய் முடியுமென்றே எண்ணுகிறேன் . 

மகாலி : முடியுமோ, முடியாதோ , இனி அவர் நம்மைப்போக 
விடார் ; அவர் சுபாவம் என்க்குத்தெரியும் . இனி நாச்சியாரைக் 
கொண்டு சொல்லிப் பார்க்கவேண்டும் ; வெகுவாய் அதுவும் பயன் 

மதுரையிலிருந்து வந்திருக்கும் சீட்டுப்புறாவின் மூலமாய் 
அரசருக்கு எழுத்தனுப்பி , அங்கிருந்து கட்டளைவந்தால் , ஒருவேளை 
இணங்கலாம் ; இதுவும் அவருக்குத் தெரியக்கூடாது ; நாச்சியார் 
உத்திரவின் மேற் செய்ய வேண்டும் . 

சண்மு : அங்கிருந்து வெள்ளிக்கிழமைக்குமுன் பதில் எப்படி 
வரும் ? 

மகாலி : நாம் அனுப்பிய புறாக்களில் இரண்டு மதுரையிலிருக் 
கின்றன ; ஆகவே , இன்று ஒலையனுப்பினால் , வியாழக்கிழமையே 
பதில் வந்துவிடும் . விரைவிற்போய் ஏற்பாடு செய்யவேண்டும் . 

( போதல் .) 

மூன்றாங்காட்சி . 
களம் : -- கோட்டையில் தலைவர் அரமனை . ) ( காலம் : - பிற்பகல் . 
( திருமலை சேதுபதியும் தருமிநாச்சியாரும் பேசிக்கொண்டிருத்தல் .] 
திரு . சே . : இப்படிச் சும்மா அழாதே , தருமீ . 
தருமி : ஐயோ , நாதா , நான் என்னசெய்வேன் ? என்னால் 


படாது . 


IV . iii . ) 


ஒரு தமிழ் நாடகம் , 


81 


மகனா 


பொறுக்க முடியவில்லையே ; எப்படி அடக்கிப் பார்த்தாலும் அடக்க 
முடியவில்லையே . 

மலடியாகவே இருந்துவிட்டாலும் ஒன்று 
மில்லை . கண்ணுக்குக் கண்ணாக வளர்த்து , இப்படிப் பலிகொடுக் 
கவோ நான் கோயில் கோயிலாகத் தவம் கிடந்து , பத்து மாதம் சுமந்து 
பிள்ளை பெற்றேன் ! ஐயோ ! என் பெற்ற வயிறு பகீர்பகீரென்று 
மண்டியெரிகிறதே ! அறையில் குற்றுயிராய்க் கிடந்தபொழுதே என் 
வாணாள் ஒழிந்திருந்தால் , இதையெல்லாம் இருந்து பார்க்கவேண் 
டாமே ! ஐயோ தெய்வமே ! இராஜராஜேஸ்வரித்தாயே ! நீயே கதி 
யென்று நம்பியிருந்தவளுக்கு இந்த விதியோ விதித்தாய் ? இந்தப் 
பாழான போருக்குப் புறப்படும்பொழுதே என் மனசு ஒருபடியா 
யிருந்தது ; அதற்காகவே உங்களுடன் முரண்டி நானும் வந்தேனே . 
ஐயோ ! நாதா ! உங்களுக்குமட்டும் இரக்கமில்லையா ? இந்த மூன்று 
நாளாக நான்படும் துயரத்தைக் கண்டிருந்தும் , உங்கள் மனமட்டும் 
இளகவில்லையா ? ஒரே மகனையும் நாளைப் பறிகொடுத்துவிட்டு , இந் 
தப் பாழான கோட்டையையும் நாட்டையும் யாருக்காகக் காப்பாற் 
றப்போகிறீர்கள் ? கடைசியில் அந்தக் கொலைகாரச் சண்டாளன் 
வம்சாரியையே சேரப்போகிறது . அவனுக்கா இந்தப் பாடுபடுகிறீர் 
கள் ? 

னானமகனா ! ஐயோ ! சோமு ! உன்னை நானினி எப் 
பொழுதடா காணப்போகிறேன் ? அம்மே என்று கூப்பிட்டுக் 
கொண்டு இனி நீ வருவதையும் காண்பேனோ ? ஐயோ ! நினைக்க, நினை 
க்க , என் ஈரற்குலையைப் பிடுங்குகிறதே , நான் என்ன செய்வேன் , 
தெய்வமே ! 

திரு. சே : தருமி ! தருமி ! இப்படி நீ பிரலாபிக்கலாமா ? உனக் 
குமட்டும்தானா மகன் ? எனக்கு மகனில்லையா ? விதிவசத்துக்கு நா 
மென்ன செய்யலாம் ? அவன் தலையிலெழுத்து இப்படிக்கொண்டுவந்து 
விட்டுவிட்டது . இந்தக் காதலைப்பற்றி யாருக்காவது சமுசயமாவதுண் 
டா ? ஒருவருக்குமே ஒன்றும் தெரியாதே . காதலேயிருந்தாலும் தான் 
என்ன ? என்கட்டளையையும் மீறிக்கொண்டு , இப்படியும் ஒருவன் மதி 
மோசம் போவானா 

தருமி : அந்த மலையாளப் பாதகத்தியிட்ட மருத்தீடே இது . 
அவள் மருத்தீட்டிலே மயங்கி இப்படியாய்விட்டது . நீங்கள் கேரளத் 
துக்குத் தூதுபோகும்பொழுதும் நான் சொன்னேன் , அவன் என்னு 
டன் ஊரிலிருக்கட்டு மெனறேன் ; பலவூர்களும் கண்டுபழகி அனு 
போகமுண்டாக வேண்டுமென்று , நீங்கள் தான் கூட்டிக்கொண்டு போ 
னீர்கள் . அந்தக்கொலைகாரி மருந்திட்டு மயக்கிவிட்டாள் . திரும்பிவந் 
தது முதலே அவன் முன்பு போலில்லை . இப்பொழுதும் வேண்டா 
மென்று சொன்னேன் ; அரசருமே சொன்னாரென்று நீங்களே சொன் 
னீர்கள் ; கடைசியில் உங்கள் முரண்டேபலித்தது . 


னா ? 


[ IV . iii . 


82 

திருமலை சேதுபதி : 
திரு . சே : ஆயின் , இப்படி வருமென்று யாருக்காவது தெரியு 
மா ? போர் முகத்தில் இறந்திருந்தால் என்ன செய்வோம் ? அப்படியே 
நினைத்துக்கொள்கிறது . ஊணுறக்கமின்றி நீ யிப்படி ஓயாது துயரப் 
படுவதால் எதாவது குணமுண்டோ ? விதியை விலக்க யாரால் முடி 
யும் ? 

தருமி : விதியென்னவிதி , நாதா , நீங்களாக விதிக்கும் விதியே 
இது ? நீங்கள் நினைத்தால் இந்தக்ஷணமே அவனை மீட்டிவிடலாமே 
வேண்டுமானால் இந்தப்பாழான கோட்டையைத் திரும்பவும் பிடித்து , 
ஒட்டிக்கிரட்டி கப்பமும் வாங்க வீரமில்லாதவர்களா நீங்கள் ? மக 
னே , மனைவியே என்று அணுவளவேனும் பச்சாத்தாபம் இருந்தால் , 
இப்படிச் செய்வீர்களா ? இந்த நகரத்தில் யாரேனும் ஒருவராவது நீங் 
கள் செய்வது சரியென்று சொல்கிறார்களா ? கூடப்பிறந்து எப்பொழு 
துமேயுள்ள மனமுரண்டினாலேயே இப்படிச் செய்கிறீர்கள் . உங்கள் 
நெஞ்சை மட்டும் வேதா கல்லினாற் செய்துவிட்டான் . இப்படிப்பட்ட 
வர்களுக்குப் பெண்டு எதற்கு , பிள்ளை எதற்கு ? 

திரு . சே : நீ இப்படிப்பேசுவது தான் என்மனத்தைப் புண்படுத் 
துகிறது . எவனுக்காவது தன் ஒரே மகனைக் கொலைகாணவேண்டும் 
என்றும் ஒரு மனமுரண்டிருக்குமா ? எவ்வளவோ வேண்டிய நியா 
யங்களை யெல்லாம் எடுத்து உ.னக்குச் சொல்லியாய் விட்டது , உன் செ 
வியில் ஏறுகிறதில்லை. இனி என்ன செய்யலாம் ? அவனால் விளைந்த 
துயரத்தோடு, உன்னால் வருவதையும் அனுபவித்துக் கொள்ளவேண் 


டியது தான் . 


தருமி : இன்னும் இரண்டொரு நாளைக்குப் பொறுத்துக் கொள் 
ளும்படியாவது , அந்தச்சண்டாளர்களுக்குத் தூதனுப்பக்கூடாதா ? 
இதனால் உங்கள் கடமைதவறிப் போகாதே ? 

திரு . சே : அப்படிச் செய்வதால் யாருக்கு என்ன பயன் ? நம் 
முடைய மானத்தைவிட்டு, வீணாக அவர்களிடம்போய் ஒன்றைக் 
கேட்பதேன் ? துயரத்தை நீடிக்கச்செய்வதால் பிரயோசனமுண்டோ ? 

தருமி : முந்தாநாள் , உங்கள் அனுமதியின் மேல் , சேனாபதியை 
யும் சேனையையும் சீக்கிரம் உதவிக்கு அனுப்பும்படி அரசருக்குச் 
சீட்டுப்புறாவின் மூலமாய் ஓலையனுப்பினபொழுது , இதையும்பற்றி 
எழுதும்படி நான் செய்திருக்கிறேன் ; அதுதான் , அரசர் மறுகட்டளை 
வருகிறவரையுமாவது இதை நிறுத்திவைக்க வேண்டுகிறேன். 

திரு . சே : இதைப்பற்றி எழுதக்கூடாதென்று நான்தான் கண் 
டிப்பான உத்திரவு செய்திருந்தேனே ; என்று முதல் நீ இராச்சிய 
விஷயங்களில் தலையிட்டு , என் கட்டளையை மீறி ஒன்று செய்யத்துணிந் 
தது ? அந்தமகாலிங்கமும் என் உத்திரவை மதியாமல் உன்சொற்படி 


IV . iii . ) 


ஒரு தமிழ் நாடகம் . 


83 


யெழுதினானா ? மகன் ஒருவன் காமப்பேய்பிடித்து உத்திரவை மீறி , 
நம்பிக்கைத்துரோகமாக நடக்கப்போய் , வீட்டிற்பெண்டு மூத்து , 
இராணுவத்திலும் வரையறையின்றி அவரவர் இஷ்டம்போல் செய் 
கிறதென்று ஏற்பட்டு விட்டதோ ? 

தருமி : மகாலிங்கத்தின்மேல் நீங்கள் கோபங்கொள்ள வேண் 
டாம் ; நானே உத்தரவாதி ; என்னை சிரசாக்கினை வேண்டினும் செய் 
துவிடுங்கள் ; அப்படிச்செய்துவிட்டால் , பலவிதத்தினும் நலமாயிருக் 
கும் . என்முறையீட்டிற்கிரங்கி ஒரு தூதனுப்பி , இதைமட்டும் நிறுத் 
திவையுங்கள் ; இன்றோ நாளையோ பதில்வந்து விடும் . 

(பணியாள் ஒருத்தி பிரவேசித்தல் .] 
பணியாள் : அவசர சங்கதியாம் , தலைவர் வந்திருக்கிறார் . 
திரு . சே : வரச்சொல் . 

(பணியாள் போதல் .] 
எழுந்திருந்து உட்காரு, தருமீ ! தலையைக்கட்டிக்கொள் ; கண்ணீ 
ரைத் துடைத்துக்கொள் . விதிவசத்துக்கு நாமென்ன செய்யலாம் ? 

( மகாலிங்கஞ் சேர்வை பிரவேசித்தல் .) 
என்ன , மகாலிங்கம் , நீயுமா இப்படித் தலைப்பட்டுவிட்டாய் ? 
உனக்குமா புத்தியில்லாமற் போய்விட்டது ? இந்தச் சங்கதியைப் 
பற்றி , என் உத்திரவைமீறி , அரசருக்கு நீ எப்படி யெழுதினை ? 
என்ன , பதிலில்லை ? 

மகாலி : என்ன தண்டனை விதித்தாலும் உள்ளாகிறேன் . 
தருமி : நான்தான் சொன்னேனே , அதற்கு நானே உத்தர 
வாதி . கையில் அதென்ன ஓலை , மகாலிங்கம் ? சிவலிங்க முத்திரை 
மாதிரியிருக்கிறதே . 

மகாலி : இப்பொழுதுதான் மதுரையிலிருந்து திருமுகத்துடன் 
புறாவந்தது . 

( ஓலையைத் திருமலை சேதுபதி கையில் கொடுத்தல் . ) 
திரு . சே . : இதோ பிரசாதம் இருக்கிறது . 

( ஓலையை மனத்துள் வாசித்தல் .] 
தருமி : சொக்கலிங்கமுர்த்தி ! உன் பிரசாத விசேஷத்தால் 
எல்லாம் க்ஷேமமாய் முடியட்டும் . 
திரு . சே . : நீயே வாசி . 

( ஓலையை மகாலிங்கஞ் சேர்வை கையில் கொடுத்தல் .] 
இரைந்துவாசி , நாச்சியாரும் கேட்கட்டும் . 


84 திருமலை சேதுபதி : 

[ IV . iii . 
மகாலி : 

( வாசித்தல் . ) சொக்கரடித் தூள் தொண்டு துலங் 
குக ! மஹாராஜ மான்யராஜஸ்ரீ மஹாகனம் பொருந்திய விஜயரகுநாத 
திருமலை ஸேதுபதி யவர்களுக்கு , ஸர்வமங்களமும் உண்டாவதாக 

சீர்வாதம் . உபயகுசலோபரீ . தங்கள் உத்திரவின்படி நெல்லைக் 
கோட்டைத்தலைவர் அனுப்பிய ஒலை இப்பொழுதே கிடைத்தது . 
சொக்கரடித் தூளுக்கு விஷயங்களைப் பரிஷ்காரமாய்த் தெரியப்படுத் 
தினேன் . ஸேனாபதி ஸங்கதி யொன்றும் தெரியவில்லை ; ள மீபத்தில் 
அவர் ஸஹாயத்தை எதிர் பார்க்க இடமில்லை ; இங்கிருந்து வேறு 
ஸஹாயம் அனுப்ப மார்க்க மில்லையென்பது , தங்களுக்கே தெரியும் . 
தங்கள் குமாரர் விரோதிகள் கையில் அகப்பட்டு விட்டதைக்கேட்டு, 
இங்கு ஸகலருக்கும் வியஸனமே . எப்படியாவது அவரை மீட்க 
உபாயம் செய்யவேண்டுவது அவசியமே . கேரளத்தார் தத்ஸமயம் 
நம்மவிரோதிகளாயிருந்தாலும் , அக்கிரமமாக ஒன்றும் செய்யார்க 
ளென்று நம்புகிறோம் . இளவரசரும் கேரளத்து ஸைநியமும் வட 
க்கே வராமல் தடுப்பதற்கென்றே தாங்கள் யுத்தஸந்நதமாய்ப் போனீர் 
கள் . தேசாபிமானமும் , யுத்த வீரமும் , ராஜபக்தியும் , மதியூகமும் 
சேர்ந்து அவதரித்தது போன்ற தங்களுக்கு , நான் என்ன எழுதப் 
போகிறேன் ? தங்கள் குமாரரை மீட்பதில் , இதுவரையும் தரவேண் 
டிய கப்பத்தையும் , இனிமேல் கப்பம் வாங்கும் சுதந்தரத்தையும் 
இழக்கும்படி ஸம்பவித்தாலும் பிரமாதமில்லை . சொக்கரடித்தூள் 
ஆஜ்ஞைப் பிரகாரம் சொக்குமாணிக்கத்தின் விவிபூதிப் பிரஸாதம் 
இத்துடன் அனுப்பியிருக்கிறேன். 
வேணும் அநேக கோடி . ஆசீர்வாதம் . 

ப்ரதானி சாம்பசிவ சாஸ்திரியார் . " 
திரு . சே .. கப்பத்தில் நூற்றுக்குப் பத்து விழுக்காடு கைக்கு 
வந்தாய்விட்டது , இன்னும் கிடைக்கும் ; ஆதலின் , கப்பத்தை இழந்து 
விடலாம் . வம்சாரிப்பட்டத்துக்கு வந்துவிடின் , தம்மகளும் இதுகாறும் 
கொள்ளையடித்த சொத்தும் , எல்லாம் போய்விடும் ; ஆதலின் , அவனை 
மேலிடாமல் அடக்கவேண்டும் . அந்தோ ! பாவம் ? அரசுக்கேற்ற 
அமைச்சு இங்கனம் அமைவதரிது ! 

தருமி : சோமுவை மீட்பதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்ய 
வேண்டுமென்று எழுதியிருக்கிறதே . 

என்மகனைச் சிறைமீட்க, இவரைக் கேட்கவேண்டு 
மா ? அல்லது , இவ்விதமான இக்கட்டில் , இவர் புத்திமதியை எதிர் 
பார்ப்பவனோ யான் ? 

மகாலி : அவர்கள் தான் மாவுக்கும் ஆசை கூழுக்கும் ஆசை 
யாக எழுதியிருக்கிறார்களே . தளவாய்க்குக் கோட்டையை விட்டுவிட் 


திரு . சே : 


IV . iii . ) ஒரு தமிழ் நாடகம் . 

85 
டால் , பின்பு எதிரிகள் மேலிடாமல் , வேறு தவியின்றி நாம் தடுத்து 
விட முடியுமா ? அரசர் இப்படியெழுதும்படி உத்திரவு செய்திருக்க 
வே மாட்டார் . 
திரு . சே : மதிமயங்கி அரசரே 

மதி மயங்கி அரசரே கோட்டையை விட்டுவிடச் 
சொன்னாலும் , விடலாமா என்ன ? அதனால் தானே நான் இதைப் 
பற்றி எழுதவேண்டாம் என்றேன் . குடிகளை வம்சாரிகையிலும் தள 
வாய்கையிலும் காட்டிக்கொடுப்பதினும் , நாமேகொன்று விடலாம் . 

தருமி : கப்பத்தை விட்டுக் கொடுத்துவிட்டால் இணங்கமாட் 
டானா ? அப்படித் தூதனுப்பிப் பாருங்கள் . 

திரு . சே : நாட்டின் புகழை மங்கச்செய்யவோ நான் படையெ 
டுத்துவந்தது ? நெடுநாளாக வாங்கிவரும் கப்பத்தை இழந்து விடு 
கிறதா ? 

மகாலி : சிறைப்பட்டாரைப் பணங்கொடுத்து மீட்குதல் யுத்த 
முறைதானே , இழிவில்லையே ? கன்னடத்துப்போரில் சேனாபதியை 
அவ்வாறு மீட்கவில்லையா ? கப்பத்தை யிழப்பதும் பணங்கொடுப்பது 
போலத்தானே ? அதிலென்ன அவமானம் ? 

தருமி : நாட்டுக்கு அதனாலுண்டாகும் நஷ்டத்துக்குப்பதிலாக , 
என் நகைகளையும் எனக்குக் கொடுத்த சீதனச்சொத்தையும் தந்துவிடு 
கிறேன் . இவ்வளவேனும் எனக்காக இரங்கக்கூடாதா ? அரசர்கட் 
டளை தானே இது . 

திரு . சே : சிறைபட்டாரைப் பொருள் கொடுத்து மீட்டல் இழி 
வன்று . என் கட்டளையை மீறிச்சென்று , அதன்பொருட்டே யுத்த 
முறைப்படி அவன் மரணதண்டனைக்குள்ளாகியிருப்பினும் , நீ படும் 
துயரத்துக்காக , அந்தக்குற்றத்தையும் பொறுத்து , என் சமஸ்தானத்தை 
யே விற்றுக்கொடுத்துச் சிறைமீட்கச்சொன்னாலும் , எனக்குச் சம்மத 
மே ; அது பெரிதல்ல . ஆயின் , கப்பத்தையிழப்பது அப்படியன்று ; 
அதனால் நாட்டின் புகழ் மாசுறும் ; ஆண்டுதோறும் ஒருபொற்காசே 
னும் கப்பம் என்று பேருக்குத்தந்தாலும் போதும் ; அதிகம் வேண் 
டாம் . எனக்கு இதுவும் சம்மதமே . ஆனால் , தளவாயின் பேரா 
சையையும் , வஞ்சகத்தையும் , என்மேலுள்ள பகைமையையும் , உட் 
கருத்தையும் நன்கு அறியாது நீங்கள் பேசுகிறீர்கள் . இதெல்லாம் 


வீணே . 


மகாலி : ப்ரபோ ! நாச்சியார் உத்திரவுபோல , கப்பம் வேண் 
டாமென்று சொல்லிப்பார்ப்போம் ; ஒருவேளை இணங்கினாலாகாதா . 

திரு . சே .: வீணுக்கு நம்மைத் தாழ்த்திக் கொள்வதேயாகும் . 
தருமி : எனக்காக அப்படி ஒருவார்த்தை சொல்லி யனுப்புங் 


86 திருமலை சேதுபதி : 

[ IV . iv . 
கள் ; தங்களைப்போலப் புகழையும் தேசாபிமானத்தையும் பெரிதாக 
மதிப்பவர்களா அந்தக்கொலைகாரப் பாதகர்கள் ? ஒருவேளை இணங்கி 
விடுவார்கள் . பணமென்றால் பிணமும் வாயைப்பிளக்கும் என்பார் 


களே . 


நடந் 


மகாலி : ப்ரபோ ! நான் தங்கள் காலில் விழுந்து பிரார்த்திக் 
கிறேன் ; எனக்கு அப்படிச்சொல்லியனுப்ப விடைகொடுங்கள் ; நாச் 
சியார் மனசுக்காவது ஒருவித சமாதானமாகும் ; அதற்காகவேனும் , 
விடைகொடுங்கள் . 

தருமி : முப்பத்தைந்து வருஷகாலமாகத் தங்கள் சொற்படியே 
ந்து , சுகதுக்கங்களையெல்லாம் தங்களுடன் பகிர்ந்து அனுபவித்து 
வரவில்லையா ? சிறைப்பட்டாரைப் பணங்கொடுத்து மீட்பதில் இழி 
வில்லையென்று தாங்களே ஒப்புக்கொள்கிறீர்களே ; கப்பம் வேண்டா 
மென்று அரசர் திருமுகமும் வந்திருக்கிறதே ; எனக்காக இவ்வளவே 
னும் இரங்கமாட்டீர்களா ? 

திரு. சே . : சரி , உங்களிஷ்டம்போல் சொல்லியனுப்புங்கள் . 
ஆனால் இது வீணே ; தானே தெரியவரும் உங்களுக்கு . 

[ போதல் .] 

நான்காங்காட்சி . 
களம் : - கோட்டைப்புறத்தே ஒருபடைவீடு .) [ காலம் : - மாலை . 

( மாதவியும் நாராயணியும் பிரவேசித்தல் . ) 
நாராயணி : - அம்மை இங்ஙனம் ஜலபானங்கூடப்பண்ணாமலிரு 
ந்தால் எப்படி ? இதனால் குணமுண்டோ ? மூன்று நாளாகிறதே . 
மாதவி : என்னிடத்தில் ஒன்றும் பேசாதே . 

அம்மை மனசறிந்து செய்தபிழையோ இது ? தம்பிரான் 
இங்ஙனம் மோசஞ்செய்யுமென்று அம்மை அறியுமோ ? அந்த மாற 
னுடைய துர்புத்தியே இது . 

மாதவி : என் எழுத்தை விசுவசித்தே அவர் வந்தார் . ஜேஷ்ட 
னுடைய ஸுபாவத்தை நல்லவண்ணம் அறிந்திருந்தும், நீ தடுத்துச் 
சொல்லியும் , நான் இங்ஙனம் செய்தேனே ! அவர் பிராணனுக்குமாத் 
திரம் ஹானிவரின் , அந்தக்ஷணமே என் பிராணனையும் நான் விடுவேன் ; 
இது ஸத்தியம் . என்னால் அவரை ரக்ஷிக்கமுடியாவிட்டாலும் இது 
முடியும் . 

தம்பிரான் அப்படிச் செய்யமாட்டார் . அவர்களைப் பய 
முறுத்தவே இதெல்லாம் , 

மாதவி : மேனக்கத்துவாமனன் நம்பியாரை இவ்வண்ணம் 


நாரா : 


நாரா : 


IV . iv .] 


ஒரு தமிழ் நாடகம் . 


87 


நாரா : 


துரோகித்துச் சிறையாக்கிச் சித்திரவதை செய்யவில்லையோ ? கோழி 
சேரிமனவிக்கிரமன் மண்ணாடியாரை , தன்னுடைய இல்லத்துக்கு 
விருந்துக்கு அழைத்து , ஊணில் விஷமிட்டுக் கொல்லவில்லையோ ? 
இதையெல்லாம் அறிந்திருந்தும் , நான் பாவி , மதிமோசம்போய் , பூஞை 
வாயிலே கிளியைப்பிடித்துக் கொடுப்பது போல , என்காதலரைக் காட் 
டிக்கொடுத்துவிட்டேன் ! என்னைப்போலும் பாதகிமார் யாரேனும் 
உண்டோ ? 

நாரா : சேஷையன் தம்பிரானும் , இங்ஙனம் செய்யலாகாதென்று 
தடுத்தாராம் ; வலிய வீட்டு மண்ணாடியாரும் , வேங்காட்டு நம்பியா 
ரும் , இது வலியதோர் அபவாதம் , தேசமே க்ஷணித்துவிடும் , என் 
கிறார்களாம் ; ஸைநியத்தில் ஒருவருக்குமே ஸம்மதமில்லையாம் ; எல் 
லாம் குழப்பமாயிருக்காம் ; ராவுண்ணிநாயர் சொன்னான் . 

மாதவி : அந்தப்பாவியும் கூடச் சேர்ந்துதானே இங்ஙனம் மோ 
சம் பண்ணினான் . 

யாரு , ராவுண்ணி நாயரோ ? என்ன தம்பிராட்டி மறி 
த்து மறித்து இங்ஙனம் ஸம்சயிக்கிறது ? அவனுக்கு ஸொப்பனத்தி 
லேனும் இங்ஙனம் நடக்குமென்பது தெரியுமோ ? இந்த மூன்று திவஸ 
மாக அவனும் ஊண்கழித்ததுண்டோ ? அம்மையினும் தம்பிரான் 
அவனுக்கு அதிகமோ ? இப்போழ்தும் , அம்மை என்ன கல்பனையா 
யினும் , தன் ஜீவன் போகவரினும் , பின் வாங்குவனோ ? 
மாதவி : ஆனால் அவனுக்கிது தெரியவே தெரியாதா ? 

என் அம்மை ஆணை , அவன் அறியான் , அவன் அறிந் 
திருப்பின் , என்னோடு சொல்லாமலும் இருப்பனோ ? நான் அவன் 
முகத்தையும் திரும்பி நோக்குவேனோ ? 

மாதவி : அவனை அழைத்துவா இவ்விடம் ; விபரமாய்க் கேட் 
போம் . 

இதோ கூட்டிக்கொண்டுவருகிறேன் . ( போதல் ) . 
மாதவி : ( தனி ) அந்தோ ! பத்மநாபா ! குழந்தைப்பிராயமுதல் 
உன்னையே விசுவசித்து ஸேவித்துவந்த எனக்கு , இந்த கதியோதரு 
வாய் ? இந்த அபவாதத்துக்கோ நான் உள்ளாகவேண்டும் ? என் ஜேஷ் 
டனாக வந்திருக்கும் அந்த மஹாபாதகன் , இன்னும் ஒருதரம் அவரை 
நான் நோக்கவாவது ஸம்மதிப்பனோ ? ஒரு ஸமயம் , நானும் இதற்கு 
உடந்தையென்றே அவர் நினைக்கின் , என்னைப்பற்றி என்ன எண்ணம் 
கொண்டிருப்பார் ! அவரைக் கொல்லுவதாயின் , அதற்குமுன்பே என் 
பிராணனையும் துறந்து , அந்த ஸமாசாரம் அவர் செவியில் விழும்படி 
செய்யவேணும் ; அங்ஙனமானால்தான் ஸந்தேகத்துக்கு இடமிராது . 
அந்தோ ! என் ஆசையெல்லாம் , நான் எண்ணியிருந்த எண்ணங்க 


நாரா : 


நாரா : 


தடன் 
88 திருமலை சேதுபதி : 

[ IV . iv . 
ளெல்லாம் ஒக்க , இங்ஙனமோ பாழாவது ! ஸ்வாமி ! உமக்கு இரக்க 
மில்லையோ ? இங்ங்னம் லோகத்தில் அநீதமும் அக்கிரமமும் தழைத் 
தோங்கிடின் , ஸ்வாமியேது , சாஸ்தாவேது ? 

( இராவுண்ணிநாயரும் நாராயணியும் பிரவேசித்தல் .] 
ராவுண்ணி ! இங்ஙனம் நடக்குமென்று நீ அறிகில்லையோ ? ஸத் 
தியமாகச் சொல் . 

இராவு : அல்பமேனும் நான் ஆதியில் ஸம்சயித்திருக்கின் , இங் 
வில்லையோ ? நாராயணியும் நானும் இன்று குடிப்பதும் தம்பிராட்டி 
கஞ்சியில்லையோ ? தம்பிராட்டி மாத்திரம் கல்பனையானால் , தம்பிரானை 
யே இந்தக்ஷணம் குத்திக்களையவேணுமென்கினும் , நான் செய்யமாட்டே 
னோ ? பத்மநாபன் ஆணை , நான் ஒன்றும் அறியேன் . 

மாதவி : சேஷையன் தம்பிரான் என்ன சொன்னார் , ஜேஷ்டன் 
என்ன சொன்னார் ? 

இராவு : சேஷையன் தம்பிரான் வெகுநேரம் தடுத்து மன்றாடி 
னார் ; " நான் கொடுங்கோளூர் பகவதிமேல் பிரதிஜ்ஞை செய்திருக்கி 
றேன் ; யார் என்ன சொல்லினும் மாறிடேன் , என்று தம்பிரான் 
ஒரே தீர்ச்சியாய்ச் சொல்லிவிட்டார் . வலிய தம்பிரானுக்கு எழுத் 
தனுப்பி , கல்பனை வந்ததின் பின்பு , இங்கனம் செய்யலாமென்று சே 
ஷையன் தம்பிரான் சொன்னார் ; அதற்கும் ஸம்மதிக்கவில்லை. கடை 
சியில் , இங்ஙனம் ஒரு அபவாதம் நடக்க ஸம்மதிக்கமாட்டேன் 
ஸைநியங்களோடு சொல்லி நிறுத்திவிடுகிறேன் , என்று , அதிகம் ஆக் 
கிரகத்தோடும் சேஷையன் தம்பிரான் சொன்னார் . அப்போழ்து , தம் 
பிரான் , பரமேசுவரப் பணிக்கரைவிளித்து , நாளை மத்தியானம் வரை 
இந்த சேஷையன் சிறைச்சாலையில் இருக்கட்டும் , என்று கல்பனை கொ 
டுத்தார் . அங்கனமே ஆகிவிட்டது . 

மாதவி : சேஷையன் தம்பிரானையோ ? 

இராவு : அதே ; ஸைநியமெல்லாம் குழப்பமே ; தம்பிராட்டி 
இங்ஙனம் ஊணுறக்கமின்றி , துக்கித்துக்கொண்டிருப்பது ஸகலருக் 
கும் தெரியும் . மண்ணாடியாரும் நம்பியாருமாகயோசித்துக்கொண் 
டிருக்கிறார்கள் . நான் போய் , தம்பிராட்டி கல்பனைப்படி , அழைத் 
துக்கொண்டுவந்தவர் உயிர்போவதாயிருக்கின் , என் உயிரையே முத 
லில் விடுவேன் . 

மாதவி : அந்தச் சண்டாளன் மாறனோ ? 

இராவு : அவனுடைய துர்யுக்தியே இது . தம்பிரானை ஸதா 
தூண்டிக்கொண்டே இருக்கிறான் . 


IV . iv . ) ஒரு தமிழ் நாடகம் . 

89 
மாதவி : மஹாபாதகன் ! அவனையும் ஸம்பந்தங்கழிக்கச்சொன் 
னாரே ! என் ஜேஷ்டனே இங்கனம் எனக்குத் துரோகம் செய்தால், 
வேறுயாரிருக்கிறார்கள் ? 

இராவு : ஸகலருக்கும் பத்மநாபன் ஸஹாயம் உண்டில்லையோ ? 
தம்பிராட்டி ஒன்றும் பயப்படவேண்டாம் . 

மாதவி : அவர் எப்படி இருக்கிறார் . 

இராவு : ஸேதுபதி மகனோ ? நான் அவர் சிறைவீட்டுப் பக் 
கம் போகக்கூடாது , அவருடன் பேசக்கூடாதென்று தம்பிரானுடைய 
கல்பனை . ஆனால் எல்லாரும் சொல்லி ஆச்சரியப்படுகிறார்கள் : தீரன் 
என்னும் பெயர் அவருக்கே தகுமாம் ; முகத்தில் பயமோ , வாட்ட 
மோ , ஒன்றுமில்லையாம் ; தம்கூடவந்தவனை ஒன்றுஞ் செய்யாமல் 
விட்டுவிடவேண்டுமென்று மாத்திரம் பிரார்த்தித்தாராம் ; தமக்காக 
ஒன்றும் கேட்டுக்கொள்ளவில்லையாம் ; கோட்டையை விட்டுக்கொடுத் 
துத் தம்மை மீட்கும்படி, தம்பிரானும் மாறனும் , அவரைக்கொண்டு 
ஸேதுபதிக்கு எழுத்தனுப்பச் சொன்னார்களாம் ; எழுத்தை யாரும் 
நோக்காமல் அனுப்புவதாயிருந்தால் , தாம் எழுதுவதாக ஸம்மதித்தா 
ராம் ; அங்ஙனமே , தம்பிரான் பிரமாணஞ்செய்து வாக்குக்கொடுத்த 
பின்பு , அவர் ஒரு எழுத்து எழுதித் தம்முத்திரையும் வைத்து , இப் 
பொழுதுதான் மண்ணாடியார் கொண்டுபோயிருக்கிறார் . 

மாதவி : ஸேதுபதி ஸம்மதிப்பரோ ? 

இராவு : கோட்டையிலிருந்து , நாலுநாழிகைக்குமுன்பு , முத 
லில் ஒரு தூதுவந்தது : கப்பமே வேண்டாம் ; மேலாகப் பதினையா 
யிரம் பொன்னும் தரலாம் ; அவரை விட்டுவிடவேணும் , என்றுவர் 
தது . தம்பிரான் ஒப்பவில்லை. அதன்பின்புதான் , சேஷையன் தம் 
பிரானைச் சிறையிலாக்கியதும் , மண்ணாடியார் எழுத்துக்கொண்டு 
போயிருக்கிறதும் . 

மாதவி : பெற்ற மனதேனும் இரங்காதா ? தம் ஒரே மகனை 
இங்கனம் பலிகொடுத்துவிட்டு , அவர் யாருக்காகத் தேசத்தைக் காப் 
பாற்றப் போகிறார் ? பத்மநாபா ! அவர் மனஸையேனும் இரங்கச் 
செய் . 

இராவு : நான் போகவேண்டும் ; இங்கே வரக்கூடாதென்று தம் 
பிரான் கல்பனை . பத்மநாபன் ரக்ஷிக்கும் ; தம்பிராட்டி பயப்படவேண் 
டாம் . 

[ இராவுண்ணிநாயர் போதல் .] 
அம்மை , இந்தப்பாலை மட்டும் கொஞ்சம் குடிக்கட்டும் . 
மாதவி : என்னடி , நாராயணி , என்னைச் சும்மா அலட்டுகிறாய் ? 
இந்தப்பட்டினியால் நான் மரிக்குமோ ? அங்ஙனம் பிராணன் போய் 


நாரா : 


90 திருமலை சேதுபதி : 

[IV . V . 
விடின் , இரட்டை ஸந்தோஷமே . ஹிதாஹிதம் தெரியாமல் , ஹிம்சை 
பண்ணுகிறாயே ; அவரை நான் திரும்பவும் கண்டாலன்றி , அவர் 
க்ஷேமமாய் இங்கிருந்து திரும்பிப்போனாலன்றி , நான் ஜலபானம் பண் 
ணப்போகிறதில்லை. என் மனஸினுடைய ஸ்திதியை நீ கண்டால் 
இப்படிச் சொல்லமாட்டாய் , என்னை வீணாகத் தொந்தரைசெய்து 
புண்படுத்தாதேபோ . 

[ போதல் .) 

ஐந்தாங்காட்சி . 
களம் : -- கோட்டையில் தலைவர் அரமனை . ) ( காலம் : - அந்திப்பொழுது 
( திருமலை சேதுபதியும் தருமி நாச்சியாரும் பேசிக்கொண்டிருத்தல் .) 
தருமி : - இன்னும் ஏன் பதில் வரவில்லை ? 

திரு . சே : இப்படி நீ வீணில் நம்பியிருப்பதெல்லாம் , பிற்பாடு 
அதிகத்துயரத்துக்கே இடம். 

தருமி : உங்கள் வாயால் அபசகுனம்போல் அப்படிச்சொல்லா 
தேயுங்கள் . மேல்பணம் பதினாயிரம்பொன் தருவதாகவும் சொல்லி 
யனுப்பியிருக்கிறேன் . நம்மூர்ப்பாதகனைத்தவிர , அந்தத்தளவாய்க் 
குப் புத்திசொல்வார் வேறொருவரும் இல்லையா ? 

திரு . சே : அன்று தூதுவந்தாரே சேஷையன் , அவர் நல்ல யோ 
க்கியர் ; சேரமானுக்கு அவர்மேல் வெகுபிரியம் ; அவர் இதற்கு இண 
ங்கி யிருக்கமாட்டார் . ஆனால் , அவன் ஒருவர் சொற்கேட்டு நடப்ப 
வனன்று . 

(பணியாள் ஒருத்தி பிரவேசித்தல் .) 
பணியாள் : தலைவர் வந்திருக்கிறார் . 
திரு . சே : வரச்சொல் . 

(பணியாள் போதல் .] 
தருமி : இராஜராஜேஸ்வரித்தாயே ! நல்ல பதில் வரட்டும் . 

(மகாலிங்கஞ் சேர்வை பிரவேசித்தல் .) 
என்ன , மகாலிங்கம் , இணங்கவில்லையா ? 
மகாலி : இங்கே உத்திரவானபடி தான் 

தருமி : ஐயோ தெய்வமே ! நான் என்ன சேய்வேன் ! நான் 
என்ன செய்வேன் ! என் குடரைப்பிடுங்குகிறதே , என்னால் பொறுக்க 
முடியவில்லையே , தெய்வமே ! 

திரு . சே : தருமி , இதென்ன பேதைமை இது ? அழாதே ; போ 
ரில் இறந்துவிட்டதாக நினைத்துக்கொள் . நான் தான் முன்னமே 
சொன்னேனே . அவர்கள் சுபாவம் உங்களுக்குத்தெரியாது . 


IV . v . ) ஒரு தமிழ் நாடகம் . 

91 
தருமி : மேல் பதினாயிரம்பொன் தருவதாகவும் சொல்லியனுப் 
பினையோ ? 

மகாலி : - என் சொத்தையும் கூடச்சேர்த்துக்கொண்டு , பதினை 
யாயிரம் பொன் தருவதாகச் சொல்லியனுப்பினேன் ; சண்முகத்தே 
வர்தான் போனவர் ; பொழுது விடியுமுன் கோட்டைத்திறவுகோல் 
வராவிட்டால் , கறுப்பணபிள்ளைகையில் அவர் தலை வந்துசேரும் என் 
று பதிற்சொல்லியனுப்பியிருக்கிறான் , அந்தக்கொலை பாதகன் . 

தருமி : ஐயோ , நான் என்ன செய்வேன் ! என்ன செய்வேன் ! 
நாதா , இனியேனும் இரங்கமாட்டீர்களா ? நீங்களே இரங்காவிட்டால் , 
பகையாளிகளா இரங்கப்போகிறார்கள் ? என்னுயிரும் இத்தோடே 
போய்விடுவது நிச்சயம் . சோமுவையும் என்னையும் பறிகொடுத்து 
விட்டு , நீங்கள் நாடாளவும் போகிறீர்களா ? உங்கள் மனம் இப்படி 
யிருக்குமென்று நான் சொப்பனத்திலும் நினைக்கவில்லையே . ஊரெல் 
லாம் அநியாயம் , அநியாயம் , என்று ஓலமிட்டுப் பதைபதைத்து 
நடுங்கும்பொழுது , பெற்றதகப்பன் மட்டுமா இப்படியிருக்கவேணும் ? 

( ஒரு பணியாள் பிரவேசித்தல் .) 
பணியாள் : புலவரும் இன்னும் இரண்டுபேரும் வந்திருக்கிறார் 
தலைவரை அவசரமாய்க் கூப்பிடுகிறார்கள் . 
திரு . சே : அதென்ன பார் , மகாலிங்கம் . 

(மகாலிங்கஞ் சேர்வையும் பணியாளும் போதல் . ) . 
தருமி : இன்னும் என்மேல் இரக்கம் வரவில்லையே உங்களுக்கு ! 
நம்மநாட்டை ஆண்டுகொண்டு , நம்மபாட்டுக்கு இராமநாதபுரத்தில் 
இருந்திருந்தால் , இதொன்றும் வந்திராதே . நீங்களாகத் தேடிக்கொ 
ண்ட வினைதானே இது . இராச்சியம் வரப்போகிறது , நம்மமகன் 
நாடாளப்போகிறான் என்று சொன்னீர்கள் ; நான் எவ்வளவு மனம் 
பூரித்திருந்தேன் ! சீக்கிரம் கலியாணம் செய்யவேண்டும் ; பாளையப் 
பட்டுக்காரர் சம்பந்தம் சரியல்ல ; இராசபதவிக்கேற்க , அவன் அழ 
குக்கும் குணத்துக்கும் பொருந்த , ஒரு இராசகுமாரியைப்பார்த்துக் 
கலியாணஞ் செய்துவைக்கவேண்டும் ; இன்ன இன்ன சீர்களெல்லாம் 
செய்யவேண்டும் , என் நவரத்தினமாலையையும் , முத்துமாலையையும் 
அவளுக்குக் கொடுத்துவிடவேண்டும் ; நம்ம அரமனையில் , அவளை 
இராஜராஜேஸ்வரியென்ற பெயராலேயே கூப்பிடவேண்டும் ; என்று 
என்னவெல்லாமோ எண்ணியெண்ணி , மனக்கோட்டை கட்டி மகிழ்ந்து 
கொண்டிருந்தேனே . எல்லாம் ஒரு நிமிஷத்தில் கனவுபோலாய் விட் 
டதே . நாதா ! உங்கள் மனசுமட்டும் ஏன் இப்படி யிருக்கிறது ? 
நமக்கு வேறுபிள்ளை யிருக்கிறதா ? இனிப்பிறக்கப்போகிறதா ? 


92 


திருமலை சேதுபதி : 

( IV . V. 
( மகாலிங்கஞ் சேர்வை பிரவேசித்தல் .) 
என்ன சங்கதி ? 

மகாலி : தளவாயிடமிருந்து ஒரு தூதன் வந்திருக்கிறான் ; சின் 
னவர் கைப்பட ஒரு எழுத்துக்கொண்டுவந்திருக்கிறான் . தங்கள் கை 
யிலேயே கொடுக்கவேண்டுமென்று சொன்னாராம் . அம்மானும் சண் 
முகத்தேவரும் இங்கே அழைத்துவந்திருக்கிறார்கள் . என்கையிற் 
கூடக் கொடுக்கமாட்டேன் என்கிறான் . 
திரு . சே : இங்கே அழைத்துவா . 

( மகாலிங்கஞ் சேர்வை போதல் .) 
தருமி , நீ சற்று அந்தப்புறமாக உள்ளேபோயிரு . 

( தருமிநாச்சியார் உட்புறம் போதல் . ) 
( தனி ) என்ன எழுதியிருப்பான் ? காமப்பேய்பிடித்து மதியிழந் 
ததுபோல , சாகப்பயந்து எப்படியாவது தன்னைக்காப்பாற்ற வேண்டு 
மென்று எழுதியிருக்கலாம் . எனக்கோ இப்படியொருமகன பிறக்க 
வேண்டும் ! 
( மகாலிங்கஞ்சேர்வை , எல்லையப்பர் , சண்முகத்தேவன் , சேகரன் 

மண்ணாடியார் , இவர்கள் பிரவேசித்தல் .] 
எழுத்து எங்கே ? 

சேகர : ப்ரபோ ! மற்றொருவரும் நோக்காமல் , தங்கள் கையி 
லேயே கொடுக்கவேண்டுமென்று தங்கள் மகன் கேட்டுக்கொண்ட பிர 
காரம் , இதோ கொடுத்துவிட்டேன் . 

[ ஒருகடிதத்தைக் கொடுத்தல் .) 

( கடிதத்தைத் திறந்து சிறிது வாசித்தல் .) 
திரு . சே : அம்மான் , இதை வாசியுங்கள் ; எனக்குக் கண் என் 
னவோ கரிக்கின்றது . 
( கடிதத்தை எல்லையப்பர் கையிற் கொடுத்தல் .] 

[ வாசித்தல் . ) 
எல்லை : " திக்குநோக்கித் தெண்டனிட்ட விண்ணப்பம் : தங் 
களுக்குப் பிறந்திருந்தும் , தங்கள் குணாதிசயங்களையும் பிரதாபத்தை 
யும் அறிந்திருந்தும் , நான் இவ்வாறு நடந்துவிட்டதனால் , வழக்கம் போல 
என் தந்தைக்கு என்றெழுதவும் மனம் கூசுகின்றது . " மகன் தந்தை 
க்கு ஆற்றும் உதவி , இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் 
சொல் , ” என்று நாயனார் கூறியிருக்க , தங்கள் பெயரையும் புகழையும் 
தெரிந்தோரெல்லாம் , முற்பிறப்பில் என்னபாவத்தைச் செய்தமை 
யால் , இவருக்கு இப்படியொரு மகன் பிறந்தான் ? என்று பரிதபிக்கும் 


IV . V. ) 


ஒரு தமிழ் நாடகம் . 


93 


படி செய்துவிட்டேன் . யாரும் அறியாமே என்னுள்ளத்தில் குடி 
கொண்டிருந்த காதலினால் மதியிழந்து , பிறர்சொல்லை நம்பி மோசம் 
போய் , மற்றொருவரும் செய்யாமற் காக்கும்படி எனக்கே தாங்கள் 
கட்டளையிட்டிருந்த குற்றத்தை நானே நம்பிக்கைத்துரோகமாகச் செ 
ய்து , எதிரிகள் கையிலகப்பட்டு , மிகவும் இழிவானகதியைத் தேடிக் 
கொண்டேன் ; ஆயின் , இன்னும் இதனினும் ஈனமானதோர் கதியிருப் 
பின் , என் போன்ற துரோகிக்குத்தக்கதேயாம் . என் காதலியையிழந்து 
இவ்வாறு நான் மடிவதற்காக என்மனம் வருந்தவில்லை ; என்னால் 
தங்கள் புகழ் மாசுறுவதற்கும் , தாங்களும் , கண்ணுள்மணிபோற் 
பாராட்டிச் சீராட்டி என்னை வளர்த்துவந்த என் அருமைத்தாயும் 
அடையக்கூடும் துயரத்தை நினைந்துமே மனம் வருந்துகிறேன் . இப் 
பொழுது தாங்களனுப்பிய தூதால் , என் மனக்கவலை அதிகரித்திருக் 
கிறது . தங்கள் நன்மதிப்புக்கும் கண்ணோட்டத்துக்கும் சிறிதுமே 
அருகனல்லாத மஹா துரோகியான என்பொருட்டுத் , தங்கள் அரும் 
பெரும் புகழ் குன்றும்படி , கப்பத்தை யிழந்துவிடுவதாகச் சொல்லி 
யனுப்பியதைக் கேட்டது முதல் , யான் படுந் துயரம் சிறிதல்ல . 
இதற்கும் சம்மதிக்கும் அளவு பெரிதோ , என்மேல் தங்களுக்குள்ள 
வாஞ்சை ? நினைக்க , நினைக்க, என் மனம் உருகுகின்றது . தங்கள் 
கீர்த்தியைப் பெருக்காவிடினும் , அதையிவ்வாறு மங்கச்செய்யவோ 
நான் பிறந்தேன் ? இக்கவலையுடன் நான் கொலையுண்டால் , என் 
னெஞ்சு வேகாது . 

மகன் பிறக்கவேயில்லையென்று நினைத் 
துக்கொள்ளுங்கள் ; என்னை முற்றிலும் மறந்து விடுங்கள் ; தங்கள் புக 
ழுக்கோர் இழுக்கையும் , நாட்டுக்கும் குடிகளுக்கும் வசையையும் 
தீங்கையும் , விளைக்கக்கூடிய யாதையுமே , என்பொருட்டுக் , கனவிலும் 
நினையாதேயுங்கள் ; தாங்களும் என் அருமைத்தாயும் அதமாதமனான 
எனக்காக வருந்தாதேயுங்கள் , இதுவே தங்கள் பாதாரவிந்தத்தைத் 
தொழுது , நான் மன்றாடிக் கேட்டுக்கொள்ளும் மரணகாலப் பிரார்த் 
தனை . மனவமைதியோடும் சந்தோஷத்தோடுமே நாளைக் காலைப் 
பொழுதை எதிர்பார்த்துக்கொண்டிருக்கிறேன் . அருமைத் 
தாயின் துயரத்தை எப்படியாவது ஆறுதல் செய்து , என்னை மறந்து 
விடும்படி செய்வதே, எனக்காகத் தாங்கள் இனிச்செய்தற்குரிய கடன் . 
மறுபிறப்பிலேனும் , தங்களுக்கும் என் அருமை அம்மைக்குமே மக 
னாகவந்து பிறந்து , தங்கள் மனம்போல் ஒழுகும் கதியை எனக்கருள் 
செய்யுமாறு , நாளை என்னுயிர்போமளவும் , விடாது கடவுளைப்பிரார்த் 
தித்துக்கொண்டிருப்பேன் . நிரபராதியாக என் கூடவந்து அகப்பட் 
டுக்கொண்ட கறுப்பண பிள்ளையை , எங்ஙனமாவது காப்பாற்ற 
வேண்டுகிறேன் . தங்களுக்கும் என் அம்மைக்கும் தெண்டனிடு 
கிறேன் . சோமசுந்தரம் . 


நான் 


என் 


அவரை யிப் 


94 திருமலை சேதுபதி : 

( IV . V. 
திரு . சே : அம்மான் ! மகாலிங்கம் ! சண்முகம் ! ஏன் விசனப் 
படுகிறீர்கள் ? என் கண்களிற்கூட நீர் ததும்புகின்றதே. இதெல் 
லாம் ஆனந்த பாஷ்பமே . கடைசியிலேனும் நற்புத்திவந்து , என் 
மகன் , என்று நான் சொல்லும்படியாயினனே , அதுவே பெரிது . 
பெண்புத்தியைக்கேட்டுத் திகைத்து , நான் அனுப்பிய தூதின் இழி 
தன்மையை அவன் எடுத்துக் காட்டியிருப்பதைப் பார்த்தீர்களா ? 
நீயும்கூட என்னை அலட்டினையே , மகாலிங்கம் ; இப்பொழுது என்ன 
சொல்கிறாய் ? இனி , போர் முகத்திலிறப்பதினும் , இது பதின்மடங்கு 
புகழுடையதே . 

சேகர : ப்ரபோ ! அதில் ஸந்தேகமில்லை. 
போழ்து நோக்கினால் எங்களுக்கே ஆச்சரியமாயிருக்கிறது . தம்பிரா 
னுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது ? 

திரு. சே : இன்னுமா திகைப்பு ? ஆதியில் சேஷையனுக்குச் 
சொன்ன பதிலே இப்பொழுதும் . ஒருவேளை இன்னும் நான் மாறு 
வேனோ என்னும் ஐயமே வேண்டாம் . என் மகன் நாடிக் குழாய் 
களில் ஓடும் உதிரம் , ஸ்ரீராமபிரான் காலந்தொட்டுவரும் பெரும்புகழ் 
படைத்த உத்தமசீலர்களாகிய சேதுபதிகளின் உதிரமாதலின் , மகா 
பாதகர்களின் வாள் அதிற்படுவதே எங்கள் குடிக்கு ஒரு வசையும் 
இழுக்குமாம் . ஆதலின் , ஏதூத ! அக்கிரமச் செயல்களிலும் பாத 
கங்களிலும் என்றுமே கறைப்பட்டறியாத இந்த என் வாளையே 
கொண்டு கொடுத்து , இதனாலேயே என் மகனைக் கொல்லச்சொல் : 
இதுவே என் எதிரிகளை நான் வேண்டிக்கொள்வது . 

( வாளைக் கொடுத்தல் . ) 
தருமி : ( உட்புறத்தில் ) ஐயோ தெய்வமே ! (போதல் .) 


V. i . ) 


ஒரு தமிழ் நாடகம் . 


95 


. 


ஐந்தாம் அங்கம் . 

. 
( களம் : - நெல்லைக்கோட்டையும் , கோட்டைப்புறத்தே பாசறையும் . ) 

முதற்காட்சி . 
களம் : - கோட்டைப்புறத்தே ஒரு படைவீடு.) ( காலம் : - முன்னிரவு . 
( சேகரன் மண்ணாடியாரும் பத்மநாபன் நம்பியாரும் 

பேசிக் கொண்டிருத்தல் .) 
சேகர : எனக்கு அத்தனையும் சொல்லத்தெரியவில்லை ; எத்தனை 
கம்பீரமாயும் உருக்கமாயும் எழுதியிருந்தான் ! என் கண்ணில் கூட 
ஜலம் வந்துவிட்டது . 

பத்ம : எங்ஙனமாகினும் என்னை விடுவிக்கவேண்டும் ; கப் 
பமோ , கோட்டையோ , ஸேது ஸம்ஸ்தானமோ , எதைவேண்டினும் 
கொடுத்து ரக்ஷிக்கவேண்டும் , என்று எழுதியிருப்பனென்று , தம்பி 
ரானும் மாறனும் சொல்லிக்கொண்டிருந்தார்களே . 

சேகர : ஹே ! ஒரு ஸமயம் , இங்ஙனம் வரின் , இவர்கள் அங் 
ஙனம் எழுதுவார்கள் . அச்சனும் மகனும் ஒன்றாந்தரம் சூரர்கள் . 
மனுஷஜென்மமெடுத்தால் இங்ஙனமிருக்க வேண்டும் . நம்பியாரே ! 
இந்த அபவாதம் நடவாமல் எங்ஙனமாயினும் தடுக்கவேண்டும் . 

பத்ம : வலியதம்பிரான் அனுப்பினதே கப்பத்தை நிறுத்தத் 
தானே ? அதுவும் வேண்டாம் ; மேல் பதினையாயிரம் பொன்னும் 
தருகிறோம் என்று சொன்ன பின்னும் , யுத்தமேன் , இந்த மஹாபாத 
கம் ஏன் ? தம்பிரான் துர்க்குணத்தையும் மூர்க்கத்தையும் அறிந்தே , 
வலிய தம்பிரான் , நுங்கள் அச்சன் சேஷையன் தம்பிரானையும் அனுப் 
பினது ; அவரையே சிறையிலாக்கி விட்டாரே , வலிய தம்பிரான் 
கேட்டால் ஸகிப்பரோ ? எத்தனை துணிவு ! 

சேகர : எல்லாம் நம்முடைய இளக்காரத்தினால்தான் . தம்பி 
ரான் யுத்த ஸாமர்த்தியமெல்லாம் நயவஞ்சகம்தானே : என்னுடைய 
அம்மானை ஊணுக்கு அழைத்து விஷமிட்டுக்கொன்றது மறந்து 
போமோ ! இதோ நெஞ்சிலிருக்கிறது . இந்த மாறனுக்கும் நமக்கும் 
என்ன ஸம்பந்தம் ? அவனுக்காக நாமேன் இங்கே கிடந்து மடிய 
வேண்டும் ? என்னை திரஸ்காரம் பண்ணிவிட்டு, கனிஷ்டத்தியை 
இவர் அவனுக்கு ஸம்பந்தம் பண்ணிக்கொடுக்கிறதோ ? மாதவி ,, 
எல்லை கடந்து பாண்டிக்குத்தான் வரலாமோ ? அதிருக்கட்டும் :: 
கண்ணில்கண்ட நியாயத்தைச் சொன்னதற்கு, இவர் என்னுடைய 
அச்சனை அவமானப்படுத்திச் சிறையிலாக்குகிறதா ? 


96 திருமலை சேதுபதி : 

( V. i . 
பத்ம : நுங்கள் அச்சனை இங்ஙனஞ்செய்தது , நாளை இந்தத் 
துர்க்கிருத்தியத்தை நடத்தத்தானே . 

சேகர : நல்லபுத்தி சொல்லியும் கேட்காவிடின் , வேறுவழி 
தேடவேண்டியதுதான் . அச்சனைச்சிறையாக்கியது முதல் ஸைநிய 
மெல்லாம் பெருங்குழப்பமே . இந்தச் சிறுக்கனுக்காகப் பச்சாத் 
தாபப் படாதவன் ஒருவனேனுமில்லை. பரமேசுவரப் பணிக்கர் ஒரு 
ஆள்தான் , இன்னும் அவர் பக்ஷம் பேசிக்கொண்டிருக்கிறது ; அவர் 
பாரியை கனிஷ்டனில்லையோ அவன் ? கப்பம் வேண்டாமென்று 
ஸேதுபதி சொன்னபின் , யுத்தமெல்லாம் தம்பிரானுடைய ஷாத்திரத் 
துக்காகவும் மாறனுக்காகவும்தான் ; வலியதம்பிரான் கல்பனைப் பிர 
காரம் அல்ல , என்று , நான் என் தளவகுப்பு முழுதும் அறிவித்து 
விட்டேன் ; நீங்களும் அங்கனமே செய்யவேண்டும் . 

[ இராவுண்ணி நாயர் பிரவேசித்தல் ) 
என்ன , ராவுண்ணி , மாதவி என்னமாயிருக்கிறாள் ? 

இராவு : இந்த மூன்று திவஸத்துக்குள் சரீரம் பாதியில்லை ; 
தம்பிராட்டியை எனக்கே அடையாளம் தெரியவில்லை ; ஊணுறக்கமே 
யில்லையாம் ; தன்னாலேயே இங்ஙனம் வந்துவிட்டதென்று , எப்போழ் 
தும் கரைந்து கரைந்து புலம்பிக்கொண்டும் , விசனித்துக்கொண்டு 
மிருக்கிறாள் . எங்ஙனமாயினும் , நாளை இந்தக் கொலைபாதகம் நடவா 
மல் நிறுத்தித் தரும்படி , தங்களிடம் சொல்லச் சொன்னாள் . 

சேகர : என்னிடமோ ? அங்ஙனம் மாதவி சொன்னதுஎண்டோ ? 

இராவு : அதே ! ராவுண்ணி ! மண்ணாடியாரிடத்தில் நான் 
அதிகம் பிரார்த்தித்ததாகச் சொல்லு : இந்த அபவாதத்தின் சேஷம் 
என் பிராணன் நில்லாது ; அவர்கள் மனஸ் வைத்தால் , இதை 
நிறுத்திவிடலாம் , என்று தம்பிராட்டி கல்பனையாயிருக்கிறது . 

சேகர : ஆஹா ! என்னிடம் சொல்லச் சொன்னாளோ ? அங் 
ஙனமாயின் , என் பிராணனைக் கொடுத்தாயினும் , இதைத்தடுத்துவிடு 
கிறேன் . கொடுங்கோளூர் பகவதிமேலாணை வைத்திருக்கிறேன் , இது 
நிற்காது , என்று , அவர்என் அச்சனைச் சிறையிலாக்கினார் . நானும் , 
கொடுங்கோளூர் பகவதிமேல் ஆணை வைக்கிறேன் : எங்ஙனம் ஆயி 
னும் இதை நிறுத்தி , என் அச்சனையும் விடுவிக்கிறேன் . உங்கள் 
ஸஹாயம் மாத்திரம் வேணும் . 

பத்ம : ஓ ! நாங்கள் என்ன ஸஹாயம் வேண்டினும் செய் 
இராவு : கிறோம் . ( போதல் ]] 


V. ii . ) 


ஒரு தமிழ் நாடகம் . 


97 


இரண்டாங் காட்சி . 
களம் : - கோட்டைப்புறத்தே மற்றோர் படை 

( காலம் : - முன்னிரவு . 
[ நாகப்பன் சேர்வையும் செம்பகமும் பிரவேசித்தல் .] 
செம்பகம் : இவர் இன்னும் சாப்பிட வரவில்லையா ? 

நாகப் : அங்கே தளவாய்படை . வீட்டிலே சாப்பிடுவதாகச் 
சொல்லியனுப்பிவிட்டார் . 

செம்ப : ஆனால் ஒருவேளை இராத்திரி வரமாட்டாரோ ? 

நாகப் : வராமலென்ன ? செம்பகத்தை விட்டுவிட்டு அங்கேயா 
இருக்கப்போகிறார் ? அதற்கு இன்னும் மலையாளத்தாள் இணங்க 
வில்லையே . எதற்கோ பீச்சாங்கத்தியை வாங்கிக்கொண்டாயே ,, 
அதெங்கே ? 

செம்ப : அதா , மறந்துபோய்ப் பெட்டிக்குள் வைத்துவிட் 
டேன் ; நாளை யெடுத்துத் தருகிறேன் . இந்தக் கொலைபாதகம் நாளைக் 
காலையில் நடப்பது உறுதிதானாமே ? சமாதானம் ஒன்றும் நிறை 
வேறவில்லையாமே ? 

நாகப் : சேதுபதி மகனே , தமக்காக நாட்டுக்குக் கேடுவரும் 
படி யொன்றும் செய்யக்கூடாது , கோட்டையை விடக்கூடாது , என் 
றெழுதிவிட்டாராம். 

செம்ப : ஆண்பிள்ளையென்று பிறந்தால் , சேதுபதியைப்போல 
வும் அவர் மகனைப்போலவும் பிறக்கவேண்டும் ! கப்பமும் வேண்டாம் , 
பதினையாயிரம் பொன்னும் தருகிறோமென்று சொல்லியனுப்பினார் 
களாமே : தளவாய்க்கு அதைவிட என்ன ? 

நாகப் : அவனுக்கு அரைமனசுதானாம் ; நம்மவர்தான் இல் 
லாதும் பொல்லாதும் சொல்லிக்கெடுத்துவிட்டாரென்று , கேரளத்தா 
ரெல்லாம் திட்டுகிறார்கள் . கேரளத்தாருக்குக் கப்பமும் நின்று 
பணமும் கிடைத்தால் , இவருக்கென்ன ஆர்சுது ? எப்படியாவது 
சேதுபதி மகனைத் தொலைத்துவிட்டால் , தளவாய் தங்கச்சியும் கிடைப் 
பாள் ; பின்னுக்காவது பட்டமும் கிடைக்கும் . அவரை இளவரச 
ராக்குவது அரசர் உத்தேசம் என்று கேள்வியானது முதல் , இவ 
ருக்கு ஆக்கிரகம் பொறுக்க முடியவில்லை. 

செம்ப : தன் வினை தன்னைச் சுடும் ; ஒட்டப்பம் வீட்டைச் 
சுடும் , என்பார்கள் . கடவுள் ஒருவர் இருக்க , இப்படியொரு அநி 
யாயமும் நடக்குமா ? 

நாகப் : நாளைவிடியத்தான் நடக்கப்போகிறதே , காணப்போகி 
றோமே . நம்மவருக்கும் தளவாய்க்கும் கடவுளேது கடவுள் ? 


98 


திருமலை சேதுபதி : 


[ V. ii . 


( முருகன் பிரவேசித்தல் .) 
மகாராசா இன்னும் வரவில்லையா , முருகா 

? 
முருகன் : அதோ வருகிறார் ; கொஞ்சம் குடி முறுக்கு பலம் . 
செம்பகத்தைப் பார்க்கச் சொன்னார் , அதுதான் முன்னாலே வந்தேன் . 

நாகப் : கண்ணும் பூத்துப்போக , அடியாள் வழிபார்த்துக் 
காத்துக்கொண்டிருக்கிறாளென்று , எதிர்கொண்டுபோய்ச் சொல்லு . 
இந்த வாழ்வெல்லாம் மலையாளத்தாள் கிடைக்கிறவரையும்தானே . 
செம்ப : உலகத்திலே யார்வாழ்வுதான் நிலை ? 

வம்சாரிமாறன் பிரவேசித்தல் .) 
வம்சாரி : ஓ !! இங்கேயே இருக்கிறாயா , செம்பகம் ? நல்லது , 
நீங்கள் போகலாம் . முருகா , கிழக்கு வெளுக்குமுன் என்னை 
எழுப்பிவிடவேண்டும் ; மறந்துவிடாதே . 
முருகன் : உத்திரவு .. 

( நாகப்பன் சேர்வையும் முருகனும் போதல் .) 
வம்சாரி : இன்னும் நீ சாப்பிடவில்லையா என்ன ? வாடினாற் 
போலிருக்கிறாயே . 

செம்ப : இல்லை, சாப்பிட்டாய்விட்டது . 

வம்சாரி : இங்கே வா என் பக்கத்தில் . கண் சிவந்திருக்கிறதே , 
அதிகமாய்க் குடித்துவிட்டாயோ ? 

செம்ப : நான் இன்று குடிக்கவில்லை ; கண்ணில் ஏதோ பூச்சி 
விழுந்தது . 

வம்சாரி : இரண்டு கண்ணிலுமா ? பின்னையென்ன , எப்பொ 
ழுதுமுள்ள குசாலைக் காணோம் ? ஊரை நினைத்துக்கொண்டுவிட் 
டாயோ ? 

செம்ப : அப்படியொன்றுமில்லை . ஏதோ கொஞ்சம் தலை 
நோகிறது , அதுதான் . 

வம்சாரி : இந்தச் சாக்குப் போக்கெல்லாம் இன்றைக்கு நட 
வாது . இன்று சந்தோஷமாயிருக்கவேண்டுமென்று நான் வந்திருக் 
கிறேன் , நீ அதற்கு நேர்விரோதமாயிருக்கிறாயே . அரைக்குப்பி 
அரக்கையெடுத்து உள்ளேவிடு , எல்லாம் சரியாய்ப் போய்விடும் . 

செம்ப : இன்றைக்கென்ன அப்படி விசேஷம் ? 

வம்சாரி : நாளை அந்தத் துஷ்டப்பயல் தொலைந்து போவான் . 
அனேகமாய் நாளையே மாதவி ஸம்பந்தமும் நடக்கும் . அப்புறம் 
அவளறியாமல் ஒளித்துத்தானே நாம் சந்திக்கலாம் ? இன்றுதானே 
நாம் கடைசியாக சந்தோஷமாயிருக்கக்கூடிய நாள் ? 


Wii . ) ஒரு தமிழ் நாடகம் . 

99 
செம்ப : தங்களுக்குப் பலவிதத்திலும் அவர் விரோதியாயிருந் 
தாலும் , இப்படி நயவஞ்சகமாய்ப் பிடித்துக்கொல்லலாமா ! போர் 
முகத்தில் எதிர்த்தோ , சிறைப்பிடித்தோ, உங்கள் இஷ்டம்போற் 
செய்தாலும் உலகம் ஒப்பும் ; இப்படிச் செய்வதாயிருந்தால் , யார் 
வாழ்வுதான் நிச்சயம் ? 

நம்பிவந்தவரைப் பிடித்துக் கொல்வது , 
உறங்குகிறவனைத் திடீரென்று குத்திக் கொல்வதுபோலத்தானே . 

வம்சாரி : காமத்திலும் பகையிலும் நியாயமேது , முறையேது ? 
உனக்கேன் அவன் விஷயத்தில் இவ்வளவு பச்சாத்தாபம் ? வருகிற 
வழியில் பழக்கமுண்டோ ? 

செம்ப : இதற்குப் பழக்கம் என்னத்திற்கு ? எல்லாரும் சொல் 
வதையே நானும் சொல்கிறேன் . பாசறை முழுதிலும் , தங்களையும் 
தளவாயையும் தவிர , இரங்கிப் புலம்பாத பேரில்லை . தங்களையே 
முக்கிய காரணஸ்தரென்று எல்லாரும் தூற்றுகிறார்கள் . 

வம்சாரி : நான்தான் முக்கிய காரணஸ்தன் ; அதிலென்ன சந் 
தேகம் ? என் யுக்தியே இது . அந்தப்பயல் இப்படிவந்து சிக்கிய 
பின்பு உயிரோடு விட்டுவிட்டால் , என்னிலும் மூடருண்டோ ! 
பாசறையெல்லாம் பழிக்கட்டும் , பாரெல்லாம் பழிக்கட்டும் ; அவர் 
கள் சொல்வதென்ன என்னைவந்து அடிக்குமா, பிடிக்குமா ? 

செம்ப : ஆனால் அடிக்கும் பிடிக்கும் மட்டுந்தான் பயப்படு 
கிறதா ? கடவுள் ஒருவரில்லையா ? அவருக்காவது பயப்படவேண் 


டாமா ? 


வம்சாரி : என்ன , செம்பகத்துக்கு ஞானோதயம் ஆய்விட் 
டதோ ? கடவுளுக்குத்தான் என் தமையனைவிட்டிருக்கிறேனே ; ஒரு 
குடிக்கு ஒருவர் போதாதா ? அந்த வீணையை எடுத்துவா ; எதாவது 
ஒரு கருத வாசித்து , மெதுவாய்ப்பாடு கேட்போம் . “ ஈ தினமே 
ஸ தினமு, என்கிற கிருதியை நீ பாடிக்கேட்டு வெகுநாளாச்சுது . 
அதைப்பாடு. 

செம்ப : இன்றெனக்குத் தலைநோகிறது . நாளையுங்கள் கலி 
யாணத்தில் பாடுகிறேன் ; பொருத்தமாயிருக்கும் . சேதுபதி மகன் 
வெகு தைரியமாயும் சந்தோஷமாயும் இருக்கிறாராமே ? 

வம்சாரி : என்ன , நான் சொல்வதொன்றையும் மதியாமே ,, 
திரும்பவும் திரும்பவும் அவனைப்பற்றியே பேசுகிறாயே ? எதாவது 
தொடுப்புண்டோ ? 

செம்ப : அவருக்கு என்னைத் தெரியவே தெரியாது , அவர் 
அப்படிப்பட்டவருமல்ல. தொடுப்பே இருந்தாலுந்தானென்ன ? என் 
னைத்தான் வேசையாக்கிச் சந்தியில் விட்டுவிட்டீர்களே . 


( V. iii . 


100 

திருமலை சேதுபதி : 
வம்சாரி : பழங்கதையைத் தொடங்காதே இப்பொழுது . ஏதா 
வது பாடப்போகிறாயோ , இல்லையோ ? 

செம்ப : என்னால் இப்பொழுது பாட முடியாது . 

வம்சாரி : முடியாது ! என்னிடத்தில்தானா சொல்கிறாய் ? சரி : 
இங்கேதான் படுத்துக்கொள்ளப்போகிறாயோ ? உன் கூடாரத்துக்குப் 
போகிறாயோ ? 

செம்ப : மகாராசா உத்திரவுப்படி நடக்கிறேன் . 
வம் சாரி : அதென்ன , இடுப்பில் புடைத்திருக்கிறது ? 

செம்ப : இதா ? ஒன்றுமில்லை ; சேலைகொஞ்சம் நீளம் ; கொய் 
சகம்தான் அப்படித் தெரிகிறது . 

வம்சாரி : சரி , உன் இஷ்டம்போல் செய் . விளக்கை மட்டும் 
அணைத்துவிடு ; நான் விடியற்காலம் எழுந்திருக்கவேண்டும் . 
கிரம் தூங்கவேணும் . [போதல் .) 

மூன்றாங் காட்சி . 
களம் : - கோட்டையில் சண்முகத்தேவன்வீடு .) ( காலம் : - நள்ளிரவு . 
( மகாலிங்கஞ் சேர்வை , எல்லையப்பர் , சண்முகத்தேவன் , நெல்லையப்பத் 

தேவன் , இவர்கள் பேசிக் கொண்டிருத்தல் .] 
நெல்லையப்பத்தேவன் : அனேகமாய்ப் போகிற காரியமும் முடி 
யாது , அவர்கள் கோபமும் உண்டாகும் . ஏழெண்ணாயிரம் சேனைக்கு 
நடுவே நானூறு பேரால் என்ன முடியும் ? 

சாகவாவது முடியாதோ ? அதுவே போதும் . 
மகாலி : அவர் கோபத்துக்கு நீர் அஞ்சவேண்டாம் ; என் 
கைப்படத்தான் உத்திரவெழுதித் தந்திருக்கிறேனே. இங்குள்ள 
பேரை வைத்துக்கொண்டு , இன்றிரவு , நாங்கள் போனபின் 
சாமப் பொழுதுக்குமட்டும் , காவலைப் பதனமாய்ப் பார்த்துக்கொள் 
ளும் ; விடிந்தபின் அவரிடம் தெரியப்படுத்தி விடலாம் . 

நெல்லை : உங்கள் மேல் கோபப்படுவாரே என்றுதான் சொல்ல 
வந்தேன் . 

எல்லை : நாங்கள் , ஒன்று , அவரை மீட்டுக்கொண்டு வருவோம் ; 
அன்றேல் , திரும்பப் போகிறதில்லை. எங்களுக்கென்ன பயம் ? செஞ் 
சோற்றுக் கடன் கழிக்கவோ , புகழோடு சாகவோ , இதனினும் ஏற்ற 
தறுவாயும் நேருமோ ? 

சண்மு : விடியற்காலமே , இருட்டில் சென்று தாக்கினாலோ ? 

மகாலி : அவரை எங்கே சிறைவைத்திருக்கிறார்கள் என்பது 
கூட , உறுதியாய்த் தெரியாதே . அது மோசமாய்விடும் . 


சண்மு : 


V. iii.) 


ஒரு தமிழ் நாடகம் , 


101 


நெல்லை : ஒரு ஆளைக்கூட அவசியமின்றிச் செலவழிக்கப் 
படாது , என்று சொன்னார்களே , தலைவரும் நானூறுபேரும் போய் 
விட்டால் எப்படி ? 

மகாலி : ஏன்காணும் சும்மா துண்டு முறித்துப் போட்டுக் 
கொண்டிருக்கிறீர் ? உம்மை வரச்சொல்ல வில்லையே ? யாரையுமே 
கட்டாயப்படுத்தவில்லையே ? நான் ! நான் , என்று முந்தினவர் 
கள்தானே இந்த நானூறுபேரும் ? அவர் வருமுன் இருநூறுபேர் 
தானே இருந்தோம் ; இப்பொழுது முந்நூறு பேரைக்கொண்டு கோட் 
டையைக் காக்கமாட்டாமே , அவர் நம்மிலும் தாழ்ந்த வீரரா என்ன ? 
நாங்கள் செயித்துத் திரும்பினால் எல்லாருக்குமே சந்தோஷம் ; 
இல்லாவிட்டாலும் எங்களுக்குச் சந்தோஷமே . பண்டசாலை இருக் 
கிற சீருக்கு , நானூறு ஆள் குறைந்தால் , அந்த மட்டும் நலம்தான் : 
கூட மூன்று மாதம் முற்றுகை தாங்கும் , சேனாபதியும் சேனையும் 
வரும்வரை கவலையில்லை. 

சண்மு : விடியச் சாமத்திற்குப் புறப்பட்டாற் போதாதா ? 

மகாலி : பதனம் பத்துக் கெளிது : நாம் போயும் , ஒரு வினாடி 
பிந்திவிட்டால் , அப்புறம் என்ன பிரயோசனம் ? இரண்டு நாழி 
கைக்கு முந்திப் போய்ச்சேர்ந்தாலும் , இருட்டுத்தான் , காட்டில் 
பதுங்கியிருக்கலாம் . தவிரவும் , நானூறுபேர் பிடாரி மூலைவாசல் 
வழியாக ஒருவன் பின்னொருவனாய் வெளியேறி அகழி தாண்டப் 
பொழுது பிடிக்கும் . நான் சொன்னபடி எல்லாவற்றையும் சித்தப் 
படுத்திக்கொண்டு, இன்னும் நாலு நாழிகைப் பொழுதில் அங்கே கூடி 
விடவேண்டும் . 

சண்மு : எல்லாம் சித்தமாய்விட்டது : மனுஷப் பிரயத்தனத் 
தில் ஒன்றும் குறையில்லை ; கடவுள் கிருபைதான் வேண்டும் . 

மகாலி : நம்ம உத்தேசம் நிறைவேறினால் , நெல்லையப்பருக்கு 
ஒரு வெள்ளி ரதமும் , காந்திமதித் தாய்க்கு அன்ன வாகனமும் செய் 
வதாக நேர்ந்துகொண்டிருக்கிறேன். என் மனதென்னவோ தைரிய 
மாகவே இருக்கிறது . 

எல்லை : தெய்வத்தான் ஆகாதெனினும் , முயற்சிதன் மெய் 
வருத்தக் கூலிதரும் , என்றார் தெய்வப் புலவரும் ; அவர் சொல் 
தவறாது . 

சண்மு : இருட்டு நேரமே , நமக்குள் அறிகுறிச்சொல் ஒன்று 
வேண்டாமா ? என்ன வைத்துக்கொள்ளலாம் ? 

மகாலி : அறிகுறிச் சொல்லா ? தர்மமே ஜயம் , என்று 
வைத்துக்கொள்வோம் . எல்லாருக்கும் தெரிவித்துவிடும் . ஒன்று 
மறந்துவிட்டேன் : குதிரைகள் கனையாமல் , வாய்ப்பூட்டிட்டுக் 


102 திருமலை சேதுபதி : 

[ V. iv. 
கொண்டுபோகவேண்டும் . நெல்லையப்பரே ! நாங்கள் திரும்பிவந் 
தால் , எங்களைக் கண்டவுடன் கோட்டைக் கதவைத் திறக்கவும் , 
உடனே மூடிவிடவும் , ஆள்கள் சித்தமாயிருக்கவேண்டும் ; எதிரி 
களும் நுழைந்துவிடாமல் , மதிலின் மேல் வில்லாட்களிருந்து காக்க 
வேண்டும் . சேதுபதியிடம் நீர் சொல்லி விட்டாற் போதும் . 

[ போதல் .] 

நான்காங் காட்சி . 
களம் : - கோட்டைப்புறத்துப் பாசறையின் நடுவே ஒரு வெளி. ) 

|காலம் : -- வைகறை . 
(படைவீரர் அணியணியாய்ச் சூழ்ந்து தூரத்தில் நிற்றல் ; சேகரன்மண் 

ணாடியாரும் பத்மநாபன் நம்பியாரும் பிரவேசித்தல் .] 
சேகரன்மண்ணாடியார் : ராவுண்ணி எங்கே இன்னும் வரவில்லை . 

பத்ம ? தம்பிரான் கூடவருவன் . கல்பனைப் பிரகாரம் காவல் 
வந்துவிட்டது . எனக்குமட்டும் இன்னும் ஸந்தேகமே : அங்ஙனம் 
செய்யமாட்டாரென்றே எண்ணுகிறேன் ; இதெல்லாம் ஒரு தந்திர 
மும் மிரட்டுமே . 

சேகர : செய்யவேணுமென்று யாருக்கும் கோரிக்கை யுண்டோ ? 
செய்வதாயின் , நான் என்ன செய்கிறதென்று தீர்மானித்துவிட்டேன் ; 
மரதவி என்னை விசுவசித்துச் சொல்லியனுப்பியதின் பின்பு , அல்ப 
ஸொல்ப ஸம்சயத்தையும் ஒழித்துவிட்டேன் . ஸைநியமெல்லாம் 
இந்த விஷயத்தில் ஒரே மனஸாயிருக்கிறது ஆச்சரியம் . 

பத்ம : அது அத்தனை ஆச்சரியமல்ல ? தம்பிரான் இங்ஙனம் 
செய்கிறதுதான் ஆச்சரியம்.- 

அதோ வருகிறார் . 
( தளவாய் கண்ணன் தம்பியும் , பரமேசுவரப் பணிக்கரும் , இராவுண்ணிதாய 

ரும் , சிலபடைவீரரும் பிரவேசித்தல் .) 
தளவாய் : மண்ணாடியாரே , கல்பனைப்பிரகாரம் , காவலுக்கு 
இரண்டாயிரம் படைவீரர் வந்துவிட்டார்களோ ! 

சேகர : வந்து , சூழ்ந்து நிற்கிறார்கள் . 

தளவாய் : எல்லாரும் எச்சரிக்கையா யிருக்கவேண்டும் ; ஒரு 
ஸமயம் திடீரென்று எதிரிகள் வந்து தாக்கக்கூடும் . மாறன் எங்கே , 
இன்னும் வரவில்லையோ ? ராவுண்ணி , மாறனை வேகம் கூட்டிக் 
கொண்டுவா . 

சேகர : ( இரகசியமாய் ) மாதவிக்குத் தைரியம் சொன்னையோ . 
இராவு : ! [ இராவுண்ணிநாயர் போதல் .] 


ஓ 


V. iv. ) 


ஒரு தமிழ் நாடகம் .. 


103 


தளவாய் : மண்ணாடியார் என்ன ராவுண்ணியிடத்தில் சொன் 


னது ? 


வா . 


சேகர : ஒன்றுமில்லை : என்னுடைய அச்சன் சுகமோ , 
என்று கேட்டேன் ; அறியேன் என்று சொன்னான் . தம்பிரான் 
இங்கனம் செய்தது வலிய ஸங்கடம் , அவமானம் . 

தளவாய் : அது பின்பு நோக்கிக் கொள்வோம் . பரமேசுவரா ! 
இந்த ஆள்களைக் கூட்டிக்கொண்டுபோய் , அந்தக் கழுவேறி மகனை 
நல்லவண்ணம் , சோரனைப்போல , பின்கட்டுமாறாகக் கட்டிக்கொண்டு 

இதோ , இந்த மோதிரத்தைக்காட்டு , இல்லாவிடின் சிறைக் 
காவலாளி விடமாட்டான் . 
( மோதிரத்தை வாங்கிக்கொண்டு பரமேசுவரப் பணிக்கரும் 

சிலபடை வீரரும் போதல் .) 
தளவாய் : நம்பியாரே ! கோட்டைத் தாழ்க்கோல் என்ன இன் 
னும் வரவில்லையே ? 

பத்ம : வருமென்று தோன்றவில்லை . ஆனால் , தம்பிரான் வாஸ் 
தவத்தில் இங்ஙனம் செய்யுமோ ? 

தளவாய் : ஹே ! பின்னை இதொக்க வேஷமோ ? அந்தக் கழு 
வேறிமகன் நேற்றுக்கூட நம்மையெல்லாம் எழுத்தனுப்பி மோசஞ் 
செய்துவிட்டானே , அவனைக்கொன்றே களைகிறேன் . 

( இராவுண்ணிநாயரும் முருகனும் பிரவேசித்தல் .) 
முருகன் : கொலையோ கொலை ! ஐயோ ! மகாராசாவை அநி 
யாயமாய்க் கொலைசெய்துவிட்டார்களே , நான் என்ன செய்வேன் ! 

தளவாய் : என்ன , என்ன ஸங்கதி ? 

முருகன் : ப்ரபோ ! விடியற்காலம் எழுப்பச் சொல்லியிருந் 
தார் ; நான் என்ன சத்தம் கொடுத்தும் பதிலில்லை ; பிற்பாடு திட் 
டியைத் திறந்துகொண்டு உள்ளே போய்ப்பார்த்தேன் : விளக்கெரிந்து 
கொண்டிருக்கிறது , மகாராசா படுக்கைமேல் இரத்தவெள்ளத்தில் 
மடிந்து கிடக்கிறார் . ஐயோ ! நான் என்ன செய்வேன் ! என்ன செய் 
வேன் ! 

தளவாய் : இராத்திரி ஒருவரும் கூடவில்லையோ ? அந்த 
போகஸ்திரீ எங்கே ? 

முருகன் : இராத்திரி நான் உத்திரவு வாங்கிக்கொண்டு போம் 
பொழுது , அவள் கூடத்தானிருந்தாள் ; இப்பொழுது அவளைக் காண 
வில்லை . 


104 


திருமலை சேதுபதி : 

[ V. iv . 
தளவாய் : அதே ; பாம்பாட்டிக்குப் பாம்பினாலும் , மாந்திரீ 
கனுக்குப் பேயினாலும் , ஸ்திரீ பிராந்தனக்கு ஸ்திரீயினாலுமே மா 
ணம். ஓ ! மாறன் போய்விட்டானோ ! 

இராவு : தம்பிரான் , இவன் முழுதும் ஸத்தியம் சொல்ல 
வில்லை ; மாறன் மஞ்சத்தின் மேல் கொலையுண்டு கிடப்பது வாஸ்த 
வமே ; ஆனால் , நான் போம்பொழுது , அங்குள்ள பெட்டகங்களையெல் 
லாம் திறந்து , இவன் ஆபரணங்களை எடுத்துக்கொண்டிருந்தான் ; தம் 
பிரானிடத்தில் சொல்லவேண்டாமென்று இந்த மோதிரத்தை எனக் 
குத் தந்தான். 
(பரமேசுவரப் பணிக்கரும் சில படை வீரரும் சோமசுந்தரசேதுபதியைப் 

பின்கட்டுமாருகக் கட்டிக்கொண்டு பிரவேசித்தல் .) 
தளவாய் : ஹே ! அங்ஙனமோ ? அதைப்பின்பு விசாரிப் 
போம் . பரமேசுவரா ! இந்த நாயினுடைய மகனைச் சிறையாக்கி , 
நான் வரும்வரை , மாறனுடைய படைவீட்டையும் , அதைச் சேர்ந்த 
படைவீடுகளையும் , வெகு பத்திரமாய்க் காத்துக்கொண்டிரு போ . 

முருகன் : தம்பிரானே , நான் அப்படி யொன்றும் செய்யவே 
யில்லை ; அநியாயமாய்ச் சொல்லுகிறான் . 

தளவாய் : அதைப் பின்பு விசாரிப்போம் : 
( பரமேசுவரப்பணிக்கரும் சிலபடைவீரரும் முருகனைத் தள்ளிக்கொண்டு 

போதல் . ) 
( சோமசுந்தர சேதுபதியை நோக்கி ) என்னடா, புலையாடி மகனே , 
உனக்கு யாரும் நாதியில்லையோ ? உன் அச்சனே உன்னைக் கொல்ல 
இந்தவாளை அனுப்பியிருக்கிறான் . நல்ல அச்சன் , நல்ல மகன் ! 
என்ன, மௌனம் சாதிக்கிறது ? 

சோமசு : மிருகத்தோடு என்ன பேச்சு ? சீக்கிரம் உன் இரத்த 
வெறியை என்மேல் தீர்த்துக்கொள். 

தளவாய் : இன்னும் இத்தனை துடுக்கோ உனக்கு ? என்னை 
மிருகம் என்ற நாவை முதலிற் கொய்து , பிற்பாடே உன்னைச் சிரச் 
சேதம் செய்யவேண்டும் . ராவுண்ணி , பீச்சாங்கத்தியை எடுத்து 
அவன் நாக்கையிழுத்து அறு . என்ன , ராவுண்ணி , சும்மா நிற்கிறாய் ? 
கல்பனை காதுகேட்க வில்லையோ ? 

இராவு : நான் அங்ஙனம் செய்கிலேன் . 

தளவாய் : என்னடா , கழுவேறி , மாதவியினுடைய சிக்ஷையோ 
உனக்கு ? இருக்கட்டும் வழிசொல்லுகிறேன் . நம்பியாரே , இந்த 
ராவுண்ணி ஓடிவிடாமல் பார்த்துக்கொள்ளும் . 


V. iv . ] 


ஒரு தமிழ் நாடகம் . 


105 


இராவு : நான் எங்கும் போகவில்லை ; தம்பிரானைவிட்டு எங்கே 
போவேன் ? 

தளவாய் : இரு , வருகிறேன் உனக்கு . மண்ணாடியாரே , நுங்க 
ளுடைய வாள் , இந்தப் பாண்டிக் கழுவேறி மகன் உதிரத்தில் பட 
வேண்டாம் ; இந்த வாளையே எடுத்து , அவனைக் கொன்று களையும் 
என்ன , சும்மா நிற்கிறது ? 

சேகர : நான் கொலையாளியல்ல , தளவீரனே . 

தளவாய் : வெகு நன்றாயிருக்கிறது ! என்ன நம்பியாரும் அப் 
படித்தானோ ? 

பத்ம : அதே . 
தளவாய் : அசல் ஆயிற்று ! 

( ஒரு படைவீரன் ஓடிவந்து பிரவேசித்தல் .] 
படைவீரன் : தம்பிரானே , காட்டுமறைவிலிருந்து எதிரிகள் 
ஓடி வருகிறார்கள் . இரண்டு மூவாயிரம் பேரிருக்கும் . 

தளவாய் : அங்ஙனமோ ? மேல்புறமுள்ள தளவீரர் பத்திரமா 
யிருக்கட்டும் . கொடுங்கோளூர் பகவதிமேல் ஆணையிட்டுச்செய்த 
பிரதிக்ஞையை நானே நிறைவேற்றிவிட்டு, உங்களுக்கும் அவர்களுக் 
கும் வழிசொல்லுகிறேன் . 
( வாளையெடுத்துச் சோமசுந்தர சேதுபதியை வெட்டப் போதல் . ] 
படைவீரர் : தம்பிரானே ! இந்தப் பாதகம் வேண்டாம் ! 

சேகர : என் பிரதிக்ஞை நிறைவேறிய பின்னாகட்டும் உன் பிர 
திக்ஞை. 
[ தன் வாளால் தளவாய் கண்ணன் தம்பியின் தலையை வீசிவிடுகிறன் . ) 

என் அம்மானுடைய ஆத்மா இனித்திருப்தியாகும். 

இராவு : [ சோமசுந்தர சேதுபதியை நோக்கி ப்ரபோ ! என் 
னால் உண்டான கஷ்டங்களையெல்லாம் க்ஷமித்துக்கொள்ளவேணும் ; 
தெரிந்து செய்ததல்ல. 

( கட்டுக்களை அவிழ்த்து விடுதல் . ) 
தாங்கள் இனி இங்கிருந்தால் ஏதாவது அபாயம் நேரிடலாம் . 
தம்பிராட்டியின் படைவீட்டுக்குப் போகலாம் வாருங்கள் . 
[ “ தர்மமே ஜயம் , “ தர்மமே ஜயம் , " என்று கூப்பிட்டுக்கொண்டு , மகா 
லிங்கஞ் சேர்வை , எல்லையப்பர் , சண்முகத்தேவன் , சில படைவீரர் , 

இவர்கள் வாளுங் கையுமாகவந்து குதித்தல்.) 
மகாலி : ஐயோ , மோசம் போச்சே ! அதோ கொலையுண்டு 
கிடக்கிறாரே ! 

சோமசு : இதோ இருக்கிறேன் நான் . பயப்படவேண்டாம் . அந் 
தப் பாதகனே கொலையுண்டு கிடப்பது . 

எல்லோரும் : தர்மமே ஜயம் ! தர்மமே ஜயம் ! ( போதல் .] 


106 


திருமலை சேதுபதி : 


[ V. iv . 


பிற்கூற்று . 
களம் : - மதுரையில் பாண்டியன் அரமனை . 

( எல்லையப்பர் பிரவேசித்தல் .) 
எல்லையப்பர் : -- 

உலக நாடகம் உகந்தருள் மூர்த்தியின் 
அலகி லாவிளை யாட்டதி சயமே ! 
மன்னவன் மனுநெறி வழுவிய போரில் 
ஒன்னலர் வெல்வதும் ஒருசார் முறையே ; 
ஆற்றலில் அரசன் தோற்றுளம் நொந்து , 
பேடிகை வாளினில் , பிடித்தவன் குறையால் 
பீடழிந் திழிந்து கோடிய கோலினை , 
அறத்துறை உன்னித் துறத்தலும் முறையே ; 
துறந்தவன் அன்றே இறந்து படுவதே ! 
தன்னய மன்றிமற் றென்னய மும்மெணார் , 
மின்னெனும் செல்வம் நிலையென விரும்பி 
விலங்கின் வாழ்பவர் , மேம்படு வேதியர் 
குலம்பழி யுறவரு கோளர் இருவரும் , 
தம்முடை வலையில் தாமே சிக்கி 
இம்மெனு முன்னர் இகலழிந் தொழிவதே ! 
இறந்தான் , எமன்கைப் பட்டான் என்ன 
மறஞ்சால் வஞ்சகர் வன்சிறை உற்றோன் , 
அன்னவர் கொலையுண் டருநர கெய்திட , 
பொன்னணங் கனையவோர் பூவையை மணந்து , 
தென்னவர் திருமுடி சூடித் திகழ்வதே ! 
என்னே திருவுளம் இருந்தவித் தன்மை ! 
தருமமே சயமென நம்பித் தத்தம் 
கருமமே செய்பவர் , கடவுள் உண்மையினால் , 
சேய்மையில் அண்மையில் சேர்வது புகழே ! 
வாய்மை யேயிது . வாழி வாழியே ! 

[ போதல் . ] 


( நாடகம் முற்றிற்று .) 


MAHAMAHOPADHYAYA 


